தந்தையின் ஆணை 


ஏ.வி.பி. ஆசைத்தம்பி 


தந்தையின் ஆணை 


. ஏ . வி . பி . ஆசைத்தம்பி , எம் , எல் . ஏ . 


* 


. 


முத்து புத்தக நிலையம் 


மேலப்புலிவார்டு ரோடு 


இருச்சி 2 : 


ஜனவரி 1959 


கதையைப்பற்றி 


... 


இந்தக் கதை சாதாரணமானது 
தான் . 

ஆனால் இன்றைய 
குடும்பங்களுக்கு வேண்டிய 
கருத்துக்கள் இதிலே பொதிந் 
துள்ளன . 


உரிமையுடையது 


சேகர் , லீலா : புருஷன் மனைவி 
சேகருக்கு வேட்கை , லீலா 
வுக்கு வெட்கம் ! 


விலை : ரூ . 1-25 . 


இதன் விளைவு ? 


இந்தக் கதை விரிவதற்கு அந்தச் 
சம்பவம் ஒரு முக்கிய காரணம் 
படித்துப் பாருங்கள் . 

ஆசைத்தம்பி . 


அச்சிட்டோர் : - தியோடர் அச்சகம் , திருச்சி . 


குறிப்பு : 

டாக்டர் என்ற தலைப்புள்ள இந்நூலை தந்தையின் ஆணை 
என்ற தலைப்புடன் வெளியிட்டுள்ளோம் . 


தந்தையின் ஆணை 


1. பெரிய குடும்பம் 
ஏழைக்கு ஏனப்பா இத்தனை குழந்தைகள் ? 
இப்படி அடிக்கடி பகவானைப் பார்த்து கேட்பார் தேவ 
ராஜ நாடார் . கடவுள் அருளால்தான் குழந்தை பிறக் 
கிறது என்ற குருட்டு நம்பிக்கை அவரிடம் இருந்தது . 
பக்தர்களைத்தான் பகவான் சோதிப்பார் என்று தனக்குத் 
தானே சொல்லிக்கொண்டு ஆறுதலடைவார் . 

தேவராஜ நாடாருக்கு நாலு குழந்தைகள் . ஆறு 
பெண்கள் இருந்தால் அரசனும் ஆண்டியாவான் என 
ஒரு பழமொழி உண்டு . நல்ல வேளை நாடாருக்கு நான் 
கும் ஆண்கள் . 

என்ன இருந்தாலும் அறுபது ரூபாய் 
வருமானத்தில் வாழ்க்கை நடத்த முடியுமா ? 

பாலைவனம் என்ற சிறு கிராமத்திலேதான் நாடார் 
குடியிருந்தார் . பூர்வீக ஆஸ்தியாக ஒரு சிறு வீடு அவ 
ருக்கு இருந்தது. அவர் மனைவி வள்ளியம்மாளிடம் 
ஏதோ கொஞ்சம் தங்க நகைகளும் இருந்தன . தாய் வீடு 
போட்ட நகை என்றாலும் அவசியமானபோது அதை 
விற்க அந்த அம்மாள் தயங்கவில்லை . இப்படியாக எல்லாம் 
கரைந்து வீடு மட்டும் மீதப்பட்டிருந்தது . 

நாடார் அவர்கள் விருதுநகரிலே இருந்த குமார் அன் 
சன்ஸில்தான் குமாஸ்தா வேலை பார்த்து வந்தார் . விருது 
நகருக்கும் பாலைவனத்திற்கும் நல்ல ரோடு இருந்தாலும் 
இடையே உள்ள தூரம் ஐந்து மைல் . காட்டுப்பாதை 
வழியாக வந்தால் மூன்று மைல்தான் . வயதான காலத் 


4 


தந்தையின் ஆணை 


தில் தினமும் ஆறு மைல் நடந்து செல்வதென்றால் மிகவும் 
சிரமம் என்று அறிந்த அவரது மனைவி , தன் கடைசி 
நகையையும் விற்று ஒரு சைக்கிள் வாங்கிக்கொள்ள ஏற் 
பாடு செய்தாள் . தினமும் நாடார் காலை எட்டு மணிக் 
கெல்லாம் மத்தியான சாப்பாட்டைக் கையில் எடுத்துக் 
கொண்டு சைக்கிளில் விருதுநகருக்குப் புறப்பட்டு , 
வேலைகளை முடித்துக்கொண்டு மாலை ஆறு மணிக்குத் 
திரும்புவார் . 

அவருடைய மூத்த மகனான நடராஜன் , அடுத்தவ 
னான குமார் , மூன்றாவது பையன் சேகர் ஆகியோர் 
விருதுநகரில் படித்து வந்தார்கள் . படிப்புக்குப் பணம் 
செலவழிக்க வேண்டுமே என்ற கவலை நாடாருக்கு வர 
வில்லை . அதற்குக் காரணம் விருதுநகரிலே பத்தாவது 
வகுப்பு வரை இலவசமாகக் கல்வி கற்றுத்தர க்ஷத்திரிய 
வித்தியாசாலை ஒன்று இருக்கிறது . நடராஜன் பத்தாவது 
வகுப்பிலும் , குமார் எட்டாவது வகுப்பிலும் , சேகர் 
ஆறாவது வகுப்பிலும் வாசித்து வந்தனர் , சேகர் சிறு 
பையனாக இருந்ததால் விருதுநகர் போகும் போதும் வரும் 
போதும் நாடார் சைக்கிளின் பின்புறம் அமர்ந்துகொள் 

மற்றவர்கள் நடந்தே செல்வர் . கடைசி பையன் 
மாணிக்கம் நான்கு வயதுள்ள சிறுவனாகையால் வீட்டி 
லேயே இருந்தான் . 


வான் 


2. விபத்து 
தீபாவளி நெருங்கிக்கொண்டிருந்தது . அந்த பாலை 
வன பட்டிக்காட்டிலும் கூட தீபாவளி ஸ்பெஷல் 
புரோகிராம் ! விருதுநகருக்கு இதுவே முதல் தடவை 
என்ற நாடக சினிமா விளம்பரங்களும் , முகுந்த விலாஸ் 


ஆசைத்தம்பி 


5 


ஜவுளிக்கடை மூன்று கலர் சுவரொட்டி விளம்பரங்களும் 
தடபுடலாக காட்சியளித்தன . 

தீபாவளி வந்துவிட்டது . நெருங்கிவிட்டது என் 
பதை அறிவிக்க படார் படார் என்ற சப்தம் கேட்க 
ஆரம்பித்து விட்டது . பட்டாடைகளும் பட்டாசும் 
தானே தீபாவளியின் முக்கிய அம்சம் ! பணக்காரர் 
களுக்கும் புது மாப்பிள்ளைகளுக்கும் தீபாவளி என்றால் 
கொண்டாட்டம்தானே . 

ஆனால் ஏழை மக்கள் ? 

பாவம் ! தன் மனைவி மக்களைத் திருப்திப் படுத்த 
கடன்பட்டாவது புத்தாடையும் பட்டாடையும் வாங்கு 
கிறார்கள் . நாடார் குடும்பம் மட்டும் இதற்கு விதிவிலக்கா ? 
நாளை காலை தீபாவளி. மாணவர்களுக்கெல்லாம் விடு 
முறை . நடராஜனைத் தவிர பாக்கி மூன்று பேரும் பட் 
டாசும் , புது உடையும் வேண்டும் என்று ஒற்றைக் 
காலில் நின்றனர் . 

காலை எட்டு மணிக்கு விருதுநகருக்குப் புறப்பட 
இருந்த தன் கணவனிடம் மத்தியான சாப்பாட்டைக் 
கையிலே கொடுத்து நாளை தீபாவளி, பையன்களுக்கு 
துணியும் , பட்டாசுக்கட்டுகளும் , எப்படியாவது வரும் 
போது வாங்கி வாருங்கள் என்று கூறினாள் . எப்படி 
யாவது , என்ற வார்த்தைக்கு கடன் வாங்கியாவது 
என்றுதான் அர்த்தம் என்பதைப் புரிந்துகொண்ட நாடார் 
சரி யென்று தலையசைத்தார் . போய்விட்டு பொழுது 
சாய்வதற்குள் திரும்பி விடுங்கள் , அதிகாலையில் எண்ணை 
ஸ்நானம் செய்யவேண்டும் " என்று பரிவுடன் கூறி 
வைத்தாள் வள்ளியம்மாள் . 


6 


தந்தையின் ஆணை 


அப்பாவின் வரவையே குழந்தைகள் எதிர்பார்த்துக் 
கொண்டிருந்தார்கள் . புது உடை தரிக்கும்போது வரும் 
பூரிப்பும் , பட்டாசைக் கொளுத்தும் பரமானந்தமும் 
அவர்களின் கற்பனை கண் முன் வந்து வந்து சென்றது . 
மத்தியான சாப்பாடு கூட அவர்கள் சரியாக சாப்பிடவில்லை . 
அப்பா வரும் வழியைப் பார்த்துக்கொண்டிருந்தனர் . 


விருதுநகர் சென்ற நாடார் தன் எஜமானிடத்தில் 
கெஞ்சிக் கதறி இருபது ரூபாய் முன் பணம் பெற்றார் . 
ஐந்து மணிக்கெல்லாம் வேலையை முடித்துவிட்டு ரெடி 
மேடு துணிக் கடைக்குள் நுழைந்து நபருக்கு ஒன்றாக 
வாங்கி சைக்கிளின் பின்புறம் கட்டினார் . அடுத்தபடியாகப் 
பட்டாசுக் கடைக்குச் சென்று தினுசுக்கு ஒன்று இரண்டு 
வாங்கி சைக்கிளின் முன்புறம் கட்டினார் . மணி ஆறுக்கு 
மேலாகிவிட்டது . சைக்கிளில் வேகமாகப் புறப்பட்டார் . 

. 
காட்டுப்பாதை வழியாக சைக்கிள் கடும் வேகத்தில் வந்து 
கொண்டிருந்தது . பாலைவனம் இன்னும் ஒரு பர்லாங் 
தூரத்தில்தான் இருந்தது . இடையே ஒரு ஆலமரச்சோலை . 
அதைக் கடந்து வந்து கொண்டிருந்தார் . 


தடார் என்ற சப்தம் கேட்டது . அடுத்த வினாடி 
நாடார் கீழே உருண்டார் . ஒரு கல்லில் மோதிய சைக்கிள் 
அவர் பக்கத்திலே விழுந்தது . டபார் டபார் என்ற 
சப்தம் தொடர்ந்து கேட்க ஆரம்பித்தது . சைக்கிளில் 
கட்டப்பட்டிருந்த பட்டாசு ஒன்றோடு ஒன்று மோதி 
வெடிக்க ஆரம்பித்தன . நாடார் பட்டாஸ் கட்டுகளின் 
பக்கத்திலேயே கிடந்தார் . அவர் ஆடையிலும் தீப்பிடித் 
தது . ஐயோ ! அப்பா ! என்று நாடார் அலறினார் . 
தீ நன்றாக பிடித்து எரிய ஆரம்பித்தது , நாடார் சுருண்டு 


ஆசைத்தம்பி 


7 


கீழே விழுந்தார் . தூரத்திலே சென்றவர்கள் தீ வெளிச் 
சாத்தைக் கண்டு ஓடி வந்தனர் . 

வள்ளியம்மாளுக்கு உடனே செய்தி அனுப்பப் 
பட்டது . தலைவிரி கோலமாய் ஓடி வந்தாள் : ஆவலோடு 
காத்திருந்த குழந்தைகள் அழுதுகொண்டு அடுத்து ஓடி 
வந்தனர் . வீட்டிலே கிடத்தப்பட்டார் நாடார் . டாக் 
டரைக் கூப்பிடுங்கள் ! டாக்டரைக் கூப்பிடுங்கள் ! 
என்று வள்ளியம்மாள் அலறினாள் ; கஷ்டத்தோடு கண் 
ணைத் திறந்த நாடார் - " வள்ளி ! டாக்டரை கூப்பிடவா ? 
கிராமத்திலே டாக்டர் ஏது ? ஆஸ்பத்திரி ஏது ? பைத் 
தியம் பேசாமல் இரு . என் வாழ்வு அவ்வளவுதான் 
என்று சொன்னதும் , " ஐயோ ! என் அடிவயிற்றிலே 
தீ வைக்கவா தீபாவளி வந்தது ? உங்களுக்கு இந்த நிலை 
வரவா தீபாவளி வந்தது ? - என்று கூறி ஒப்பாரி வைக்க 
ஆரம்பித்தாள் வள்ளியம்மாள் . அவளைச் சுற்றி நான்கு 
குழந்தைகளும் அப்பா ! அப்பா ! " - என்று அழுது 
கொண்டே நின்றனர் . 

நாடார் தன் மூத்த மகனை பக்கத்திலே அழைத்து 
உட்காரவைத்து- நடராஜா ! இனி நான் பிழைக்க 
மாட்டேன் அப்படி சொல்லாதீர்கள் அப்பா ! 
இல்லை ! இந்த கிராமத்திலே ஒரு டாக்டர் இருந்தால் 
நான் இறக்கவேண்டியதிருக்காது . என் கடைசி வேண்டு 
கோள் . குடும்பத்தைக் கவனித்துக்கொள் . அதோடு ... 
நடராஜா ! உன் தம்பி சேகரை ஒரு டாக்டருக்கு ! இந்த 
கிராமத்திலே ஒரு ஆஸ்பத்திரி திறக்க ஏற்பாடு செய் . 
செய்வாயா ? என்று நாடார் கேட்டு நடராஜன் பதில் 
சொல்வதற்குள் நாடார் இறந்தார் . நாடாரின் பரிதாப 
மரணத்தைக் கண்டு பாலைவனமே அழுதது . எந்த 


8 


தந்தையின் ஆணை 


தினத்தை இன்ப தினம் என்று எண்ணினார்களோ - அந்த 
தீபாவளி அவர்களுக்கு துக்க தினமாயிற்று . எண்ணெய் 
ஸ்நானம் செய்யவேண்டிய காலை நேரத்திலே நாடார் 
குடும்பம் கண்ணீர் ஸ்நானம் செய்தது . 


3. பொறுப்பு 
தந்தை இறந்ததால் , தான் நினைத்தபடி ஆடலாமே 
என்று படாடோபத்தை விரும்பும் பணக்காரர் வீட்டு 
குழந்தைகள் நினைப்பது உண்டு . ஆனால் - வறுமை 
நிறைந்த குடும்பத்திலே பிறந்த வாலிபர்கள் அப்படி 
நினைக்க முடியுமா ? நடராஜனுக்கு தந்தை செத்துவிட் 
டாரே என்ற கவலை மட்டுமல்ல குடும்பப் பொறுப்பை 
எப்படி ஏற்பது ஏற்று நடத்த இயலுமா என்கிற எண் 
ணங்கள் தான் மிகுந்த வேதனையை அளித்தது . 

குடும்ப பொறுப்பு சாதாரணமானதல்ல . அறிஞர் 
களின் திட்டமும் , மக்களின் வரிப்பணமும் இருந்தால் 
ஒரு நாட்டை முட்டாள் கூட நிர்வகித்து விடலாம் ! 
ஆனால் வறுமை கோரத்தாண்டவம் புரியும் வீட்டை , 
அனுபவமற்ற ஒரு வாலிபன் நிர்வகிக்கும் பொறுப்பை 
ஏற்பது சுலபமா ? 
நடராஜன் 

பள்ளிப் படிப்புக்கு முற்றுப்புள்ளி 
வைத்தான் . தன் தந்தை வேலை பார்த்த குமார் அன் 
சன்ஸ் உரிமையாளரைக் கண்டு வேலைக்காக முறையிட் 
டான் . முதலாளிகளிலும் இரக்கம் உள்ளவர்கள் இருக்கத் 
தான் செய்கிறார்கள் ! இல்லாவிட்டால் நடராஜனுக்கு 
வேலை தர ஒப்புக்கொள்வாரா ? மாதம் நாற்பது ரூபாய் 
சம்பளம் கொடுத்தார் அந்த புண்ணியவான் . நடராஜனின் 


ஆசைத்தம்பி 


9 


தாய் மகனின் சம்பாத்தியத்தைக் கண்டு அளவு கடந்த 
ஆனந்தப்பட்டாள் , 

ஆனால் 

நாற்பது - ரூபாய் குடும்பத்தைக் காப்பாற்றுமா ? 
குமாரும் படிப்பை நிறுத்த வேண்டியதாயிற்று .. பாலை 
வனத்திலேயே ஒரு சிறு பலசரக்கு மளிகை வைத்தான் 
குமார் ! அதோடு மிகவும் உயர்தரமான காளி மார்க் 
சோடா கலரின் ஏஜென்சியும் சுற்றியிருந்த கிராமங் 
களுக்கு கிடைத்தது . அப்படி இப்படி என்று குமார் 
வைத்த கடையிலும் மாதம் ஐம்பது ரூபாய்க்கு மேல் 
கிடைத்துக்கொண்டிருந்தது . நடராஜன் குமார் கூட்டு 
முயற்சியால் நாடார் குடும்பம் ஓரளவு விருத்தி அடைந்து 
வந்தது . மூன்றாவது பையனான சேகரும் . இளையவனான 
மாணிக்கமும் ஒரு கவலையும் இன்றி பள்ளியிலே படித்து 
வந்தனர் . சேகரை டாக்டராக்கி தன் தந்தையின் ஆவலை 
பூர்த்தி செய்யவேண்டும் என நடராஜன் பல திட்டங்கள் 
போட்டான் . 

நடராஜனின் கெட்டிக்காரத்தனத்தை உணர்ந்து 
பலர் அவனுக்கு பெண் கொடுக்க நீ நான் என்று முந்திக் 
கொண்டு வந்தனர் . பார்வதி என்ற பெண்ணை நடராஜன் 
திருமணம் செய்துகொண்டான் . 


4. மூன்று மதினிகள் 
நடராஜனுக்கு கல்யாணம் முடிந்தபின் அவனுக்கு 
சம்பளம் எண்பது ரூபாயாக உயர்த்தப்பட்டது . குமார் 
அன் சன்ஸ் உரிமையாளரை எல்லோரும் தர்மப்பிரபு 
என்று சொன்னார்கள் . ஆனால் கள்ள மார்க்கெட்டிலே 


10 


தந்தையின் ஆணை 


நல்ல சான்ஸ் என்று நடராஜனுக்கு மட்டும் நன்கு 
தெரியும் . 

தன் தம்பி குமாருக்கும் லட்சுமி என்கிற பெண்ணை 
நடராஜன் மணமுடித்து வைத்தான் .. குமாரின் வரு 
மானத்தில் மட்டும் முன்னேற்றம் இல்லை . செலவினங் 
கள் வர வர அதிகரித்துக்கொண்டே இருந்தது . இரண்டு 
கல்யாணத்தில் எவ்வளவோ சுருக்கி செலவு செய்தும் 
ரூபாய் ஆயிரம் வரை ஆகியிருந்தது . நடராஜன் நாண 
யத்தை நம்பி ஒரு மார்வாடி ஓரளவு கடன் கொடுத்து 
வந்தான் . 

இந்த சமயத்தில் சேகர் எஸ் . எஸ் . எல் . சி . முடித்து 
விட்டான் . அடுத்த வருடம் - இன்டர் படித்துவிட்டு , 
ஐந்து வருடம் டாக்டர் படிப்பு படிக்க வேண்டிய 
திருந்தது . ரூபாய் ஐந்தாயிரம் வரை இருந்தால்தான் தன் 
தம்பி சேகர் டாக்டராக முடியும் . இதை நினைத்தால் 
நடராஜனுக்கு மலைப்பாக இருந்தது . ஆனாலும் அவன் 
அதைரியப்படவில்லை . மார்வாடியின் உதவியைக்கொண்டு 
ஒவ்வொரு காரியத்தையும் சாதித்து வந்தான் . பாளையங் 
கோட்டை செயின்ட் ஜான்ஸ் கல்லூரியில் சேகர் இன்டர் 
வாசிக்க ஆரம்பித்தான் . 

இன்டர் முடிக்க இரண்டொரு மாதங்களே இருந் 
தன . சேகர் படிப்பிலே புத்திசாலியாக இருப்பதைக் 
கண்ட பலரும் அவனைப் போற்றினார்கள் . ஒவ்வொரு 
பாடத்திலும் முதல் பையனாக சேகர் இருந்து வந்தான் . 

சேகருக்கும் சீக்கிரம் கல்யாணம் முடிக்கவேண்டு 
மென்று வள்ளியம்மாளுக்கு ஒரே ஆசையாக இருந்தன . 
என்னதான் பணக்கஷ்டம் இருந்தாலும் தாயின் மனப்படி 


ஆசைத்தம்பி 


11 


நடக்கவேண்டும் என்பதே நடராஜனின் குணமாக 
இருந்தது . சேகருக்கு ஏற்ற பெண்ணை பார்க்கும்படி 
தாயாரிடம் கூறினான் . ஆண்களைவிட ஜனத்தொகையிலே 
பெண்கள் அதிகமாக இருக்கும் போது மணமகளுக்கா 
பஞ்சம் ? 

சர்வ லட்சணமுடைய லீலா என்ற பெண்ணை தன் 
மகனுக்கென்று தேர்ந்தெடுத்தாள் வள்ளியம்மாள் . ஜாம் 
ஜாம் என கல்யாணம் முடிந்தது . இளையவனான மாணிக் 
கத்திற்கு ஒரே ஆனந்தம் . தந்தை இல்லையே என்ற 
எண்ணங்கூட அவனுக்குத் தோன்றவில்லை . மூன்று 
‘ மதினி, மார்களோடு அரட்டை அடிப்பதிலே பொழுது 
போவதுகூட தெரிவதில்லை . 

5. முதல் இரவு 
சேகரின் கல்யாணத்திலே ஆடம்பரம் இல்லை . 
படாடோபம் இல்லை என்றுதான் சீர்திருத்தவாதிகள் 
சொல்லிக்கொண்டார்கள் , ஏதோ அம்மி மிதித்து அருந் 
ததியைப் பார்க்கும் அர்த்தமில்லாத பழக்கமும் , புரோ 
கிதத்துக்கு பார்ப்பனர் வருவதும் எப்படியோ நிறுத்தப் 
பட்டு விட்டது . அரிசிப்பஞ்சம் இருந்ததால் அறுசுவை 
உணவு 

அடியோடு நிறுத்தப்பட்டிருந்தது . 
அதற்கு பதிலாக தேங்காய் , பழம் , பாக்கு , வெற்றிலை 
ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டது . 

அதுமட்டுமல்ல : லீலாவின் தகப்பனார் தன்னை ஒரு 
சுயமரியாதைக்காரர் 

சொல்லிக்கொள்பவர் . 
அப்படி இருந்தும் தன் மகள் கல்யாணத்திற்கு ராசிப் 
பொருத்தம் . ராகுகாலம் , நாள் நட்சத்திரம் ஆகியவைகளை 
பார்த்துதான் கல்யாணம் நடத்தினார் . 

2 


ஆனால் 


என்று 


12 


தந்தையின் ஆணை 


• என்னய்யா ! நீர் ஓர் சு . ம . ஆயிற்றே ? இப்படி 
மூடப்பழக்கத்திற்கு ஆதரவு கொடுக்கலாமா ? என்று 
அவரது நண்பர்கள் சிலர் கேட்டுவிட்டனர் . அதைக் 
கேட்டு அவர் பயந்துவிடவில்லை . “ பீடி சிகரெட் குடிப் 
பது கெடுதின்னு தெரிந்தும் , பழகின தோசத்தினாலே 
அதை விட முடியல்ல ; அதைப்போலத்தான் மூடத் 
தனம்னு தெரிந்தும் அதை ஏனோ நிறுத்தமுடியல்ல 
என்று குதர்க்கமாகவும் குத்தலாகவும் பதில் சொல்ல 
ஆரம்பித்தார் . அதற்குமேல் அவரிடம் யாருமே பேச 
வில்லை . 


தாலி கட்ட சேகர் பெண் வீட்டுக்கு வந்தான் .. 
வாசலில் • ஆரத்தி எடுக்கப்பட்டது. அதைக் கண்டு 
அவன் நண்பர்கள் அவனை கேலி செய்தனர் . பின் மணச் 
சடங்கு முடிந்ததும் தம்பதிகளுக்கு கட்டுக் கட்டாக 
திருநீர் பூசப்பட்டது . அப்புறம் கொட்டு மேளத்துடன் 
ஊர்வலம் புறப்பட்டது . சேகரும் லீலாவும் ஓரு கோச் 
வண்டியில் உட்கார்ந்திருந்தனர் . அந்த வண்டியிலே 
எதிரே ஒரு கண்ணாடி மணமக்கள் ஒருவரை ஒருவர் 
பார்த்துக்கொள்ள - சிரிப்பை பரிமாறிக்கொள்ள வண்டிக் 
காரனின் முன்னேற்பாடுதான் அந்த கண்ணாடி . சேகர் 
ஆவலோடு அந்த கண்ணாடியை பார்த்துக்கொண்டிருந் 
தான் . லீலா நிமிர்ந்து பார்ப்பாள் என்று நிமிஷத்துக்கு 
நிமிஷம் எதிர்பார்த்தான் . ஆனால் ஒரே ஏமாற்றம் லீலா 
குனிந்தபடியே இருந்தாள் . வெட்கம் பெண்களுக்கு 
அவசியம் என்றாலும் இப்படியா கூனிப்போய் இருக்க 
வேண்டும் ? இத்தனை நாளும் அடிமையாக அடைபட் 
டிருந்த பெண்ணை விடுதலைப்படுத்தி வெளியே கொண்டு 
வந்தால் இப்படியா இருப்பது ? படித்த சேகர் இப்படி 


ஆசைந்தம்பி 


13 


யெல்லாம் நினைத்தான் ஆனால் வெளி உலகம் தெரியாத 
லீலாவுக்கு இந்த நாகரீகமெல்லாம் தெரிய முடியுமா ? 

அதிலும் லீலா புதுப்பெண் . பல வருடங்களாக 
இருட்டிலேயே இருந்தவள் . திடீரென்று 

திடீரென்று ஒளியைக் 
கண்டால் கண்கள் திறக்க முடியாமல் கூசத்தானே 
செய்யும் ? இந்த உண்மை சிலருக்குத் தெரிவதில்லை . 
திடீரென்று பட்டிக்காட்டுப் பெண் என்று பட்டம் 
சூட்டி விடுகிறார்கள் . சேகர் கூட லீலாவை அப்படித் 
தான் நினைத்தான் . 

சாந்தி முகூர்த்தம் நிச்சயிக்கப்பட்டது . * சேகரின் 
நண்பர்கள் அவனுக்கு ஏதேதோ போதனைகள் செய்தார் 
கள் . கல்யாண அனுபவமுள்ள சில நண்பர்கள் மறக்க 
முடியாத முதல் இரவு காட்சிகளை அழகுபட சேகருக்கு 
வர்ணித்தார்கள் , மேரீஸ்டோப் • செக்ஸ் ஆராய்ச்சி 
களையும் , கீட்ஸ் காதல் கவிதைகளையும் , ரெஜினால்டு 
நாவல்களையும் கரைத்து குடிக்கும் கல்லூரி மாணவனான 
சேகருக்கு இதெல்லாம் தேவையா ? 

அன்று இரவு 8-30 மணி இருக்கும் சேகரை 
அழைக்க பெண் வழியில் இருந்து ஒரு ஆள் வந்தான் . 
போடாத வாசனைத் திரவியமெல்லாம் போட்டு ஜம் 
என்று சேகர் புறப்பட்டான் . பெண் வீட்டிலே மாப் 
பிள்ளைக்கு தடபுடலான வரவேற்பு . பப்படம் பாயாசம் 
உள்பட பலமான விருந்து நடந்தது . சாப்பிட்டு முடிந் 
ததும் சேகர் பெஞ்சின் மீது உட்கார்ந்தான் . பெஞ்சில் 
இருந்து " பொறு பொறு என்று சப்தம் கேட்டது . 
பெஞ்சு கனம் பொறுக்கமாட்டாமல் நொறுங்குகிறதோ 
என்று சேகர் நினைத்தான் . ஆனால் அடுத்த வினாடி 


14 


தந்தையின் ஆணை 


கொளுந்தி களின் களுக் என்ற சிரிப்பொலி கேட்டது . 
சேகரும் அசட்டுச் சிரிப்பு சிரித்தான் , சமுக்காளத்தைத் 
தூக்கிப் பார்த்தான் , அப்பளம் மாவாக அரைபட்டு 
இருந்தது . இப்படியா மாப்பிள்ளையை கேலி செய் 

லீலாவின் தகப்பனார் ஒரு சப்தம் 
போட்டார் ! உம் ! அதற்கென்ன ! என்று சேகர் 
வாய் முணுமுணுத்தது . 


வது ? 


என்று 


மணி பதினொன்று அடித்தது . அப்போதும் குழந் 
தைகள் ஓடி ஆடி விளையாடிக்கொண்டிருந்தார்கள் " உம் 
சீக்கிரம் போய் படுங்கள் என்று லீலாவின் தகப்பனார் 
குழந்தைகளை மிரட்டினார் . சேகருக்கு ஏனோ அப்போது 
வெட்கமாய் இருந்தது . வெற்றிலையை மென்றுகொண்டே 
உட்கார்ந்திருந்தான் சேகர் . 


மணி பன்னிரண்டு அடித்தது சேகருக்கு போதும் 
போதும் என்றாகிவிட்டது . லீலாவின் தந்தை சேகரை 
நோக்கி வந்தார் . “ மாப்ள ! இந்த ரூமில் போய் படுங்க ! " 
என்று ஒரு அறையை காட்டினார் சேகருக்கு . உம் ! 
என்ன உலகம் ! கல்யாணம் ஆகுமுன் ஆணும் பெண் 
ணும் சேர்ந்தால் ... பெண்ணுக்குக் கிடைக்கும் பட்டம் 
* விபசாரி ஆணுக்குக் கிடைப்பதோ வரவேற்பல்ல- 
பாதுகா பட்டாபிஷேகம் 1 ஆனால் - கல்யாணம் ஆகி 
விட்டால் ...... வரவேற்பு மட்டுமா ? விளையாடிக்கொண் 
டிருக்கும் கள்ளம் கபடற்ற குழந்தைகளைக்கூட விரட்டு 
கிறார்கள் ! லீலாவுடன் தன்னை சேர்த்து வைக்க மாமா 
வுக்கு எவ்வளவு சிரத்தை இதை நினைக்கும்போது 
" கல்யாணம் என்பது சட்ட பூர்வமான வியபசாரம் ! 
என்ற அறிஞன் வாக்கு சேகருக்கு நினைவு வந்தது . 


ஆசைத்தம்பி 


15 


மாமனார் காட்டிய அறைக்குள் சேகர் நுழைந்தான் . 
அங்கே மெத் என்ற பஞ்சணை ; ஊதுபத்தியின் கம 
கம என்ற வாடை . சுற்றிலும் பலவகை பட்சணங்கள் 
பழவர்க்கங்கள் ஆவலாக காத்திருந்தன . பஞ்சணையில் 
உட்கார்ந்து மேலே பார்த்தான் . பரமசிவனும் , பார்வதி 
யும் அணைந்தபடி உள்ள படம் 

படம் ஒன்று இருந்தது . 
* சபாஷ் ! பள்ளி அறைக்கு ஏற்ற படம் -என்று 
சேகரின் உள்ளத்தில் முணுமுணுப்பு ஏற்பட்டது . 

அப்போது அறைக்கதவு மீண்டும் திறந்தது . ஒரு 
கையிலே பாலும் , மறுகையில் வெற்றிலை தட்டும் ஏந்திய 
படி லீலா உள்ளே நுழைந்தாள் . இரு தட்டுகளையும் 
கீழே வைத்துவிட்டு பேசாமல் நின்றாள் . இரண்டொரு 
தடவை பேச நினைத்தான் சேகர் . ஆனால் - அவனால் பேச 
முடியவில்லை . கடைசியில் " உட்காரேன் " 
சேகர் எப்படியோ சொல்லிவிட்டான் . 

லீலா குனிந்து 
கொண்டே நின்றாள் . • உட்காரமாட்டாயா ? என்று 
சொல்லிக்கொண்டே சேலையைப் பிடித்தான் . 
உட்கார்ந்துவிட்டாள் . • உம் ! இந்த பழத்தை சாப் 
பிடேன் " -என்றான் சேகர் . உம் ! நீங்கள் ... 
இழுத்தாள் லீலா ! 

முதல் இரவு பற்றி எண்ணற்ற புத்தகங்களைப் 
படித்திருக்கிறான் சேகர் . அவைகளெல்லாம் மிகைப் 
படுத்தி எழுதப்பட்டிருக்கும் என்றுகூட எண்ணினான் . 
ஆனால் அனுபவரீதியாக பார்க்கும்போது அத்தனையும் 
உண்மை என்பதை உணர்ந்தான் . உண்மையிலேயே 
பிறப்பும் . முதல் இரவும் வாழ்க்கையிலே மறக்கமுடியாத 
சிறந்த அம்சம் . மனிதன் எத்தனையோ தடவை செத்து 


என்று 


லீலா 


என்று 


16 


தந்தையின் ஆணை 


செத்து பிழைக்கிறான் ! ஆனால் ஒரேதடவைதான் பிறக் 
கிறான் . அதேபோலதான் மனிதன் எத்தனை கல்யாணம் 
செய்தாலும் முதல் இரவு ஒருதடவைதான் வருகிறது .. 
அதனால்தான் முதல் இரவையும் பிறந்த நாளையும் மக்கள் 
சிறந்த நாளாக மதிக்கின்றனர் . 


இந்த முதல் இரவுக்குப்பின் ஒரு மாதம் வரை சேகர் 
உல்லாசமாக பொழுதைப் போக்கினான் . ஆனால் அதற்கு 


பிறகு ? 


6. பிரிவு 


டாக்டர் படிப்புக்காக சென்னை செல்லவேண்டிய 
வேலையை சேகர் பார்க்கவேண்டியதாயிற்று . வைத்தியக் 
கல்லூரியிலே சேருவதென்றால் சாதாரணமானதல்ல . 
அதிலும் ஏழை எளியவர்கள் வைத்திய கல்லூரியிலும் , 
இஞ்ஜினியரிங் கல்லூரியிலும் சேருவதென்றால் இமயமலை 
யிலே தவமிருந்து ஈஸ்வரனை பிரத்யட்சமாகக் காண்ப 
தற்கு ஒப்பாகும் ! ஏனெனில் அவ்வளவு கஷ்டம் இருந் 
தது . தகுதி , திறமை என்ற பெயரால் தாழ்த்தப்பட்ட 
மக்களும் . சாதாரண ஜனங்களும் சங்கடத்திற்குள்ளா 
னார்கள் . பிராமணர்களுக்குப் படிக்கவேண்டும் என்ற 
ஆர்வம் இருக்கும்போது அதை எல்லோரும் வரவேற்க 
வேண்டியதுதான் . ஆனால் , அரசாங்கத்தில் போதிய 
பள்ளிக்கூட வசதி இல்லாவிட்டால் ...... ? ஜனத்தொகை 
யிலே மிகவும் குறைந்த அதாவது நூற்றுக்கு மூன்று 
பேராக உள்ள பிராமணர்கள் மற்ற சகோதரர்களுக்காக 
விட்டுக்கொடுக்கவேண்டாமா ? 


ஆசைத்தம்பி 


ii 


விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை பிராமணர் 
களுக்கு இல்லாததால் தான் வகுப்புவாரி பிரதிநிதித்வம் 
என்ற விகிதாசார முறையை சட்ட பூர்வமாக ஜஸ்டிஸ் 
கட்சியினர் சென்னை மாகாணத்தில் கொண்டு வந்தனர் . 
இதை வகுப்புவாதம் என்று பிற்போக்கு திட்டம் 
என்றும் பிராமணர்கள் எதிர்த்தார்கள் . விலைவாசிகளை 
விஷம் போல ஏறவைத்து கொள்ளை லாபமடிக்கும் கள்ள 
மார்க்கெட்காரர்கள் நிர்ணய விலை திட்டத்தை எதிர்த்தால் 
மதிப்பு கொடுக்க முடியுமா ? அதைப் போலவே 
பிராமணர்களின் எதிர்ப்பை யாரும் லட்சியம் செய்ய 
வில்லை . அந்த திட்டத்தின் பயனால் சேகருக்கு வைத்திய 
கல்லூரியிலே இடம் கிடைத்தது , 

வைத்திய கல்லூரியிலே இடம் கிடைத்த மகிழ்ச்சி 
ஒரு புறம் இருந்தாலும் . வைத்திய படிப்புக்கு செல்ல 
மார்வாரியிடம் கடன் வாங்க வேண்டுமே என்ற கவலை 
நடராஜனுக்கு இருக்கத்தான் செய்தது . தன் தம்பிகளின் 
கல்யாணத்திற்கே நடராஜன் கடன் வாங்கியிருந்தான் . 
மேலும் மேலும் கடன் வாங்க அதிலும் தன் தம்பி சேகர் 
படிப்புக்காக எதுவும் செய்ய நடராஜன் தயங்கவே 
இல்லை ஏனெனில் தன் தந்தையின் ஆவலை எப்படியும் 
பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் அவனுக்கு 
இருந்தது . 

விடிந்தால் சேகர் சென்னை புறப்பட வேண்டும் . 
கல்யாணமாகி இரண்டு மாதம்கூட ஆகவில்லை . அதற்குள் 
பிரிய வேண்டியதாய் இருந்தது . இந்தக் கவலை எல் 
லோரையும்விட லீலாவுக்குத்தான் அதிகமாய் இருந்தது . 
தானும் தன் புருஷன் கூடப்போய் , தன் புருஷனுக்கு 
வேண்டிய 

பணிவிடைகளெல்லாம் செய்து கொண்டு 


18 


தந்தையின் ஆணை 


சென்னையிலேயே படிப்பு முடியும் வரை இருந்தால் : 
எவ்வளவு ஆனந்தமாக பொழுதுபோகும் ; என்றெல்லாம் 
எண்ணி எண்ணி பார்த்தாள் ! ஆனால் கூடப் போவது 
முடியக்கூடிய காரியமா ? கடன் பட்டு படிக்கச் செல்லும் 
சேகர் காதலியையும் உடன் அழைத்துச் செல்வது 
நடக்கக் கூடியதா ? ஊஹும் ! 

சேகர் லீலா விஷயமாவது ஓரளவு பரவாயில்லை . 
ஆனால் எண்ணற்ற இளந்தம்பதிகள் ஒருவரை ஒருவர் 
வறுமையின் காரணமாக பிரிந்து இந்தியாவிலே சித்திர 
வதைப்படுகின்றனர் . எத்தனையோ ஏழை குமாஸ்தாக்கள் 
மனைவியை ஊரிலே விட்டு விட்டு பம்பாய் , கராச்சி ,, 
கல்கத்தா ஆகிய தூர ஊர்களுக்குச் சென்று தங்கள் 
ஜீவனத்தை நடத்துகிறார்கள் . வருஷத்துக்கு ஒருமுறை 
ஊர் வந்து குழந்தை குட்டி மனைவியுடன் ஒரு பத்து 
நாள் தங்கிப்போவது அபூர்வம் . இதைப் போலவே பல 
ஏழை முஸ்லீம்கள் இளம் மனைவிகளைப் பிரிந்து ரங்கூன் . 
சிங்கப்பூர் போன்ற இடங்களிலே இன்னல் படுகின்றனர் . 
இவர்கள் எல்லோரையும் விட அதிகமாக , இந்த நாட்டிலே 
எந்த வேலையும் இல்லாதபடி , இலங்கை தேயிலை - ரப்பர் 
தோட்டங்களிலும் , மலேயா , ஆப்பிரிக்கா போன்ற 
அன்னிய நாடுகளிலும் தாய் , தந்தை , மனைவி , மக்கள் 
ஆகிய அனைவரையும் பிரிந்து பிழைக்க சென்ற தமிழர்கள் , 
அங்கும் பிழைப்பு இல்லாமல் , திரும்பவும் வழியில்லாமல் 
செத்து மடிந்துகொண்டு இருக்கிறார்கள் . இதையெல் 
லாம் கவனிக்கும் போது சேகர் லீலா பிரிவு சாதாரண 

சேகர் சந்தோஷமாகவே புறப்பட ஆயத்த 
மானான் . எல்லோரிடமும் சேகர் விடை பெற்று புறப் 
பட்டான் . போகும்போது தன் தம்பி சேகரிடம் தந்தை 


மானது . 


ஆசைத்தம்பி 


19 


சாகும் போது கூறிய வார்த்தைகளை அப்படியே நடராஜன் 
கூறினான் . • கவனித்து படிக்கிறேன் அண்ணா - என்று 
சொல்லிவிட்டு சேகர் வண்டியில் ஏறினான் . வண்டியும் 
புறப்பட்டது . அது மறையும் வரை எல்லோரும் 
வாசலில் நின்றவாறு பார்த்துக்கொண்டே நின்றார்கள் . 
சேகரும் தான் மறையும் வரை நாகரீகமாக கைக்குட் 
டையை கையில் எடுத்து வீசிக்கொண்டே சென்றான் . 
அப்போது தன் தம்பி வேகமாக ஓடி வருவதைப் பார்த்து 
சேகர் வண்டியை நிறுத்தினான் . மாணிக்கம் ஓடி வந்து 
ஒரு போட்டோவை சேகர் கையில் கொடுத்தான் அது 
தந்தையின் படம் என்பதை அறிந்த சேகர் சந்தோஷமாக 
வாங்கிக்கொண்டு “ மாணிக்கம் ! நீ நன்றாக படி 
சொல்லிவிட்டு வண்டியை ஓட்டச் சொன்னான் . 


என்று 


7. படாடோபம் 


பட்டணம் வந்து சேர்ந்த சேகர் நேரே கல்லூரிக்கு 
வந்து சேர்ந்து தன் படிப்பு வேலையில் தீவிரமாக ஈடு 
பட்டான் . தான் சுகமாக வந்து சேர்ந்த விபரத்திற்கு 
ஊருக்குக் கடிதமும் போட்டான் . அந்தக் கடிதத்திற்கு 
உடனே பதில் வந்தது . சென்னை வந்ததற்கப்புறம் அது 
தான் முதல் கடிதமாக இருந்ததால் ...... அதைப் படிக்க 
வேண்டும் என்ற ஆவல் அதிகமாக இருந்தது . அதிலும் 
தன் மனைவி ஏதேனும் எழுதியிருப்பாளோ என்ற எண் 
ணம் வேறு அவன் ஆவலை அதிகப்படுத்தியது . கடிதத்தை 
பிரித்து வாசிக்க ஆரம்பித்தான் . 

சிரஞ்சீவி தம்பி சேகருக்கு கடவுள் கிருபையால் 
சகல பாக்கியமும் உண்டாவதாகவும் . இப்பவும் இவ் 


3 


20 


தந்தையின் ஆணை 


விடம் எல்லோரும் க்ஷேமம் . அவ்விடம் க்ஷேமத்திற்கு 
உன் கடிதம் பார்த்து சந்தோஷப்பட்டோம் . அடிக்கடி 
எழுதவும் . 

அம்மா , லீலா , மாணிக்கம் , மற்ற எல்லோரும் 
நல்ல சுகமாக இருக்கிறோம் . எடுத்த காரியத்தை நீ 
வெற்றிகரமாக முடிக்கவேண்டும் என்று எல்லோரும் 
பிரியப்படுகிறோம் . 

பட்டிக்காட்டிலே இத்தனை நாளும் இருந்த உனக்கு 
பட்டணம் ஒரு மாதிரியாகத் தெரியும் . பட்டணம் 
பார்வைக்கு அழகாகவும் , பொழுது போவதற்கு சுலட 
மாகவும் உள்ள இடமாக 

டமாக இருக்கும் . அதில் எல்லாம் 
உன் , மனதை லயிக்க விடாதே படிப்பு உண்டு உன் 
வேலை உண்டு என்று இருக்கவேண்டும் . நம் தந்தை 
இறக்கும்பொழுது சொன்ன வார்த்தைகளை ஒவ்வொரு 
நிமிஷமும் நினைத்துக் கொண்டிரு.. நம் தந்தையின் 
கனவை நீதான் நிறைவேற்ற வேண்டும் . பணத்தைப் 
பற்றி கவலைப்படாதே . உனக்கு தேவையானபொழுது 
எழுது அனுப்பி வைக்கிறேன் . 

அன்புள்ள அண்ணன் 

நடராஜன் . 
கடிதத்தை படித்து முடித்த சேகர் கண்முன் பழைய 
சம்பவங்களெல்லாம் வந்து நின்றன . எதில் தவறினாலும் 
படிப்பில் மட்டும் தவறவோ தளரவோ கூடாது என்று 
கங்கணம் கட்டிக்கொண்டான் . 

கல்லூரியிலே படித்த மாணவர்கள் சூட்டும் கோட் 
டும் போட்டு டிப்டாப்பாக - இருந்தார்கள் . அவர் 
களோடு பழகிற சேகர்தான் சாதாரண நாட்டுப்புறத் 
தானைப்போல இருப்பது கௌரவக் குறைவு , நாகரீகமற்ற 


ஆசைத்தம்பி 


21 


தன்மை என்பதை உணர்ந்தான் . தன் அண்ணா எப்படி 
யும் பணம் அனுப்புவார் என்ற தைரியத்தில் ஊருக்கு 
சேகர் கடிதம் எழுதினான் . எழுதிய இரண்டு தினத்தி 
லேயே பணமும் வந்துவிட்டது. சேகருக்கு தன்னை 
அலங்கரிப்பதிலேயே அப்புறம் சிரத்தை எடுத்துக் 
கொண்டான் . 
ஆடை பாதி ! ஆள் பாதி 1 " 

என்று ஓர் பழ 
மொழி உண்டு . அது உள்ளபடியே சேகரைப் பார்த்தால் 
லட்சாதிபதியின் பிள்ளையோ என சந்தேகிக்கும்படி ஆகி 
விட்டது . 

பணக்கார வீட்டு பிள்ளைகள் முதற்கொண்டு 
சேகரை பிரம்மாதமாக நினைத்தார்கள் . சேகருக்கு ஒரே 
வியப்பு . உலகமே வெளி வேஷம் ! புறையோடிக் 
கொண்டிருக்கும் புண்ணின் வாடையை தடுக்க வெண் 
பஞ்சும் தேவைப்படுவது போல , வறுமையின் கோர 
சுரூபத்தை மறைக்க நவ நாகரீக ஆடை தேவைப் 
படுகிறது 

இந்த உலக உண்மையை உணர்ந்த சேகர் ஆடை 
விஷயத்தில் மட்டு மல்ல , ஆடம்பர டாம்பீகத்தில் கூட 
அனாவசியமாக செலவு செய்ய ஆரம்பித்தான் ; பள்ளி 
வாழ்க்கையைப்போல ஜாலி வாழ்க்கை எதுவும் கிடை 
யாது என்பார்கள் ! அதற்கு காரணம் கண்டபடி கவலை 
யற்று திரிவதற்கு பள்ளி வாழ்க்கையிலே வசதி கிடைக் 
கிறது எல்லோருக்கும் , அவன் ஏழையாக இருக்கட்டும் 
அல்லது பணக்காரனாக இருக்கட்டும் ; பணம் தேவை 
என்று ஒரு கார்டு எழுதினால் போதும் மறுநாள் பணம் 
வந்துவிடும் . இதை தவிர ஜாலி யாக இருக்க வேறு 
என்ன வேண்டும் ? வருகிற பணம் எப்படி வந்தது ? 
சொந்த பணமா ? கடன் வாங்கியதா ? நாலு பேரை கெஞ்சி 


22 


தந்தையின் ஆணை 


பிச்சை எடுத்ததா ? என்பதெல்லாம் மாணவர்களுக்குத் 
தெரியாது : படிக்கிற பிள்ளைகளுக்கு அதையெல்லாம் 
தெரியப்படுத்தினால் அறிவு சரியாக வேலை செய்யாது என்று 
கருதி பெற்றோர்கள் தாங்கள் பணம் பெற்ற முறையை 
எழுதப் பிரியப்படுவதில்லை . 

இதைப் போலவே சேகர் பணம் கேட்க கேட்க நட 
ராஜன் பணம் அனுப்பிக்கொண்டிருந்தானே தவிர மார் 
வாடியிடம் கடன் ரூபாய் இரண்டாயிரத்துக்கு மேல் 
போய்விட்டது என்று ஒரு வார்த்தைகூட தன் தம்பிக்கு 
எழுதவில்லை . 

சேகர் என்னதான் செலவு செய்தாலும் படிப்பிலே 
மாத்திரம் முதல் பையனாக இருந்தான் . மூன்று வருஷத் 
திலும் பரீட்சையிலே நல்ல மார்க்குகள் பெற்று சேகர் 
தேறியிருந்தான் . இதனால் நடராஜன் சந்தோசப்பட்டு 
மேலும் மேலும் தன் தம்பிக்கு பணம் அனுப்பத்தயங்க 
வில்லை . 

8. குடும்ப நிர்வாகம் 
மார்வாடிக்கு கடன் ஏறிக்கொண்டே சென்றது . 
அப்படியிருந்தும் மார்வாடி மேலும் கடன் கொடுக்க 
மறுக்காமல் இருந்தான் . இடையிடையே அந்த மார்வாடி 
நடராஜனிடத்திலே உன் தந்தையால்தானப்பா நான் 
முதலில் இந்த ஊருக்கு வந்தேன் ; அந்த விஸ்வாசத்தினால் 
தான் உனக்கு உதவுகிறேன் - என்று சொல்லிக்கொள் 
வான் . 

அந்த மார்வாடி சொன்னது என்னமோ உண்மை 
தான் . முதன் முதலாக அந்த பாலைவன பட்டிக்காட்டிற்கு 
மார்வாடி வந்ததும் குடியிருக்க வீடில்லாமல் திண்டாடி 
னான் . மார்வாடிகளைக் கண்டால் அந்த ஊர் மக்களுக்கே 


ஆசைந்தம்பி 


23 


ஓர் வெறுப்பு ! வாடகைக்கு வீடு தர எல்லோரும் 
மறுத்துவிட்டனர் . நாடாரின் தயவால்தான் ஒரு சிறு 
வீடு மார்வாடிக்கு வாடகையாக அமைந்தது . ஆரம் 
பத்தில் பலகாரக்கடை வைத்த அந்த மார்வாடி பணம் 
கொடுக்க ஆரம்பித்து , தான் குடியிருந்த வீட்டையே 
ஒன்றுக்குப் பாதியாக கிரயத்திற்கு வாங்குமளவு வளர்ந்து 
விட்டான் . அதோடு மட்டுமா ? இன்னும் பல நில 
புலன்களுக்கும் நாளடைவில் எஜமானாகி விட்டான் , 
பாவம் அந்தப் பட்டிக்காட்டு மக்களால் வட்டி கூட 
கொடுக்க முடியாமல் தங்கள் ஆஸ்தியை எழுதிக் 
கொடுக்கலாயினர் . 

நடராஜனிடமும் தேன் ஒழுக பேசினானே தவிர 
வட்டியை குறைக்கவோ , வசூலிக்கவோ தவறவில்லை . 
நடராஜனும் எப்படியோ கஷ்டப்பட்டு வட்டியை 
மாத்திரம் தவறாமல் கட்டி வந்தான் . தன் தம்பி குமாரின் 
பலசரக்கு மளிகையில் இருந்தும் , தன் சம்பளத்தில் 
இருந்தும் கொஞ்சம் மீதப்படுத்தி வட்டிக்குச் செலுத் 
தினான் . மீதி தேவையானபோது தன் இளைய தம்பி 
மாணிக்கம் படிப்பிற்கும் சேகருக்கும் கடன் வாங்கி 
வந்தான் . 

அன்று தைப் பொங்கல் . தமிழர் திருநாள் . தன் 
தம்பி மாணிக்கத்திற்கு நல்ல சொக்காயும் சட்டையும் 
தைத்து , தனக்கும் தன் தம்பி குமர்ருக்கும் சாதாரண 
வேஷ்டியும் சட்டையும் வாங்கிக்கொண்டு , இரண்டு 
நாட்டுச் சேலையும் , ஒரு நல்ல உயர்ந்த நூல் சேலையும் , 
மற்றொரு சில்க் சேலையும் நடராஜன் வாங்கி வந்தான் . 

அன்று எல்லோரும் புத்தாடை கட்ட வேண்டும் 
என்பதற்காக சேகர் மனைவி லீலாவை அழைத்து சில்க் 


24 


தந்தையின் ஆணை 


சேலையையும் , குமார் மனைவி லட்சுமியை அழைத்து 
நல்ல நூல் சேலையையும் , நாட்டுச் சேலை ஒன்றை தன் 
தாயாருக்கும் . மற்றொன்றை தன் மனைவி பார்வதிக்கும் 
நடராஜன் பிரித்துக் கொடுத்தான் . 

எல்லோரும் சேலையை வாங்கிக் கொண்டனர் . நட 
ராஜன் மனைவி பார்வதி மட்டும் சக்தி பெரிதா ? சிவன் 
பெரிதா ? என்ற பிரச்னையைக் கிளப்ப ஆரம்பித்தாள் .. 
இது என்ன ?- எடுத்தால் எல்லோருக்கும் ஒரே ரகமான 
சேலை எடுக்க வேண்டும் : இல்லாவிட்டால் எடுக்காமல் 
இருக்கவேண்டும் ; ஒருத்திக்கு சில்க் , இன்னொருத்திக்கு 
நல்லது : எனக்கு மட்டும் மோசமா ? -- என்று கூறி 
பாத்யதைப் போராட்டத்தை அன்று ஆரம்பித்தாள் .. 
அதைப் பார்த்த நடராஜன் சிரித்துக்கொண்டே அடி 
அசடே ! நீ தானே வீட்டுக்குப் பெரியவள் ! 

அதற்காக குப்பைச் சேலையைக் கட்டுவதா ! 

இந்த பாரு , லீலா இப்ப வந்தவ வயசுப்பொண்ணு . 
நீ என்ன இருந்தாலும் கிழவி தானே ? 

இப்படி பலவாறாகச்சொல்லி பார்வதியை நடராஜன் 
திருப்திபடுத்தினான் . குடும்பத்தில் ஏதாவது கோளாறு 
ஏற்பட்டால் ... அதை சாமர்த்தியமாக சமாளித்து நிர்வகித் 
தான் நடராஜன் . 

பல வீடுகளிலே மாமியும் மருமகளும் கீரியும் பாம்பு 
மாக இருப்பதுபோல் நடராஜன் வீட்டில் இருப்பது 
இல்லை . வள்ளியம்மாள் மருமகளிடம் மிகவும் அன்பாக 
நடந்து வந்தாள் . 

பொதுவாக மருமகளுக்கு ‘ மாட்டுப்பெண் என்ற 
பட்டம் உண்டு . அதாவது புருஷன் வீட்டிற்கு மாடு 


ஆசைத்தம்பி 


25 


கி 


போல் உழைக்கவந்த பெண் என்று அர்த்தமாம் ! மாடு 
போல பாடுபட்டு மாமியையும் மணாளனையும் மகிழ்விக்க 
வேண்டியது மருமகள் கடமை என்ற மடமையான 
கருத்து பல மங்கையர்களிடம் உண்டு . கல்யாணம் என் 
பது வீட்டு வேலை செய்ய ஒரு பெண்ணை விலைக்கு வாங்கு 
வது என்று எண்ணுகிறநிலை இன்னும் இருக்கத்தான் செய் 

றது . மருமகள் வீட்டுக்கு வந்ததும் அதுவரை வேலை 
வெட்டி பார்த்த மாமி . தான் ஓய்வு எடுத்துகொண்டு 
ஒய்யாரமாக இருந்து மருமகளை வாட்டி வதைப்பதும் 
இன்று நாட்டிலே நடக்கத்தான் செய்கிறது . வள்ளியம் 
மாள் அப்படிப்பட்டவளல்ல . தன் மருமகள் செய்கிற 
ஒவ்வொரு வேலையிலும் பங்கு பெற்றுவந்தாள் . எனவே 
நடராஜன் வீட்டிலே மாமி மருமகள் தகராறு ஏற்படவே 
இல்லை இடையிடையே நடராஜன் மனைவி பார்வதி ஏதா 
வது சண்டித்தனம் செய்வாள் . நயத்தாலும் பயத்தாலும் 
அதை நடராஜன் சரிப்படுத்திக்கொண்டு குடும்பத்தை 
ஒற்றுமையாக நடத்தி வந்தான் . சேகரையும் அடிக்கடி 
ஊக்குவித்து கடிதம் எழுதினான் நடராஜன் . 

இந்த சமயத்தில் நடராஜனுக்கு அடுத்தவனான குமா 
ருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது குழந்தைக்கு தேவ 
ராஜன் என்று தன் தந்தையின் பெயரை வைத்தார்கள் . 
தேவராஜன் பிறந்த செய்தி சேகருக்கு அறிவிக்கப்பட்டது . 


9 . 


கிளர்ச்சி 


சேகருக்குப் படிப்பதிலே எவ்விதக் கஷ்டமும் 
இருந்ததே இல்லை . கேள்வி ஞானத்திலேயே சகலவற் 
றையும் அறிந்து கொள்ளும் சக்தி சேகருக்கு இருந்தது . 


26 


தந்தையின் ஆணை 


ஒரு காலத்தில் படிப்பிலே கெட்டிக்காரத்தன்மையும் 
புத்திசாலித்தனமும் பிராமணர்களுக்குத்தான் உண்டு 
என்ற எண்ணம் தமிழ் நாட்டிலே இருந்தது . அது 
தவறான எண்ணம் என்பதை சேகரைப் போன்ற மாண 
வர்கள் மெய்ப்பித்தார்கள் . 

ஆனால் இருபது வருடங்களுக்கு முன்பெல்லாம் 
பிராமணரல்லாதவர்கள் டாக்டர் பட்டம் பெறுவது 
என்றால் மலடி பிள்ளை பெறுவது போல்தான் இருந்தது . 
அதற்குக் காரணம் பிராமணரல்லாதவர்களுக்கு திறமை 
அக்கரை கிடையாது என்பதல்ல . டாக்டர் " பட்டம் 
வாங்க படிக்க வந்தவன் சமஸ்கிருதம் படிக்கவேண்டும் 
என்று சட்டம் இருந்தது . சமஸ்கிருதம் பிராமணர்களின் 
பிறவி சொத்து . ஆனால் பிராமணரல்லாத திராவிட 
மக்களுக்கோ அது ஒரு கிரந்தம் ! இதனால் திராவிட 
மாணவர்கள் டாக்டர் பரீட்சையிலே பல்டி அடிக்க 
வேண்டியதிருந்தது . இதை புரிந்து கொண்ட ஜஸ்டிஸ் 
கட்சியினர் டாக்டர் படிப்புக்கு சமஸ்கிருதம் தேவை 

என்று சட்டத்தை திருத்தினர் . அன்றிலிருந்து 
திராவிட டாக்டர்கள் ஊருக்கு ஊர் பெருக ஆரம்பித் 
தனர் . படிப்பிலும் சேகரைப்போல பல மாணவர்கள் 
நிபுணர்களாக இருந்தனர் . 

சேகருக்கு கடைசி வருடம் ஆரம்பமாகியது . அந்த 
வருடம் சென்னையிலே கல்லூரிகளிலே மாணவர்களை 
சேர்க்கும் விஷயத்தில் பெரும் கிளர்ச்சி ஏற்பட்டன : 
பிராமண மாணவர்களுக்கு வகுப்புவாரி பிரதிநிதித்துவத் 
தால் பள்ளியில் போதிய இடங்கிடைக்காததால் பிரபல 
பிராமண பத்திரிகைகளும் , தேசிய தலைவர்களும் வகுப்பு 
வாரி பிரதிநிதித்துவ உத்திரவை கண்டித்து எழுதவும் 


யில்லை " 


ஆசைத்தம்பி . 


27 


1 


பேசவும் - செய்தார்கள் . அவ்வுத்திரவை ரத்து செய்யும் 
படி அரசாங்கத்தை நேரடியாகத் தாக்கினார்கள் . 

இவைகளை கண்ட பிராமணரல்லாத மாணவர்கள் 
ஒன்று சேர்ந்தனர் . வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை ஆத 
ரித்து ஓர் ஐக்கிய முன்னணி ஏற்படுத்தினார்கள் ; அதற்கு 
சேகர் தலைவராக அரும்பணி செய்தான் . ஒவ்வொரு கண் 
டனங்களுக்கும் கூட்டம் போட்டு ஆணித்தரமாக பதில் 
அளித்தான் சேகர் . ஒரு பெரிய அரசியல் வாதியைப் 
போல , பல இடங்களிலே முழக்கமிட்டான் . சேகருக்கு 
உதவியாக அவன் கூட படித்த கல்லூரி மாணவியான 
மீஸ் . நளினா ரொம்பவும் பாடுபட்டாள் . சேகரும் நளினா 
வும் ஒருவரை ஒருவர் கலந்து ஒவ்வொரு காரியத்தையும் 
வெற்றிகரமாக நடத்தி வந்தனர் . 

வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் ஏழைகளுக்கு பயன் 
படாது ! பணக்காரர்களுக்குதான் பக்கபலமாக இருக்கும் . 
எனவே இது ஒழியவேண்டும் ! என்று சிப்பி ஏந்தி சிறை 
சென்றேன் . சிலப்பதிகாரம் படித்தேன் என்று தம்பட் 
டம் அடித்துக்கொண்டு தான் தோன்றி தேசிய தமிழன் 
ஒருவர் பல இடங்களிலே பேசி வகுப்புவாரி பிரதிநிதித்து 
வத்தை சாடினார் . அதற்கு மறுப்பு கூற சேகரும் நளினா 
வும் சென்னை கடற்கரையிலே கூட்டம் போட்டார்கள் . 


" வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் பணக்காரர்கள் படிக் 
கத்தான் பயன்படுமாம் ! ஏழைகளுக்கு பயன்படாதாம் ! 
நான் அந்த புதிசாலியை கேட்கிறேன் . வகுப்பு பிரதி 
நிதித்வ உத்திரவு ஒழிந்தால் . ஏழைகள் படிக்கவும் பணக் 
காரர்களுக்கு படிக்க முடியாமலும் போகுகிற நிலை 

4 


28 


தந்தையின் ஆணை 


வருமா ? நிச்சயமாக வராது ஏன் ? பணவசதி உள்ளவன் 
எப்போதும் படித்து விடுவான் . அதிலும் முற்போக் 
கடைந்துள்ள பிராமண பணக்காரர்கள் தான் தகுதி 
திறமை என்ற நிறுவையில் படிக்க முடியும் . பிற்போக் 
காக உள்ள திராவிட சமுதாய பணக்காரர்கள் என்னதான் 
குட்டிகரணம் போட்டாலும் இடம் கிடைக்காது . 
எனவே வகுப்புவாரி பிரதிநிதித்வம் இருந்தால் திராவிடர் 
களுக்கு என்று இடம் ஒதுக்கப்படும் . அதில் திராவிட 
பணக்காரர்களுக்கு இடம் கிடைக்கும் : 

என்னைப் 
போன்ற ஏழை திராவிடனுக்கும் இடம் கிடைக்கும் 
என்று சேகர் ஆவேசமாக பேசினான் . 


அடுத்தபடியாக மிஸ் . நளினா அழகான நல்ல உதா 
ரணத்தோடு பேசினாள் . 


உணவு ரேஷனைப் போன்றதுதான் வகுப்புவாரி 
பிரதிநிதித்துவம் . உணவு அதிகம் இல்லா விட்டால் 
அதை பணக்காரர்கள் வாங்கி பதுக்கி விடுவார்கள் . 
உணவு தட்டு ஏற்பட்டு , அதிக விலை கொடுத்து ஏழைகள் 
வாங்க முடியாமல் கஷ்டப்படுவார்கள் . பணக்காரர்கள் 
பதுக்காமல் இருப்பதற்காகவே ரேஷன் சட்டம் ! 
அதைப்போலவே கல்லூரிகள் குறைவாக 

குறைவாக இருக்கும் 
நாட்டில் பணக்காரர்களைப்போல் முற்போக்கடைந்த 
பிராமணர்கள் எண்ணிக்கைக்கு மேல் அதிக இடம் 
பெற்றுவிடாமல் தடுப்பதற்கு எல்லோருக்கும் சமமான 
நீதி வழங்குவதற்கு ஏற்பட்ட சட்டந்தான் வகுப்புவாரி 
பிரதிநிதித்துவம் ! இதை வகுப்பு துவேஷம் என்றால் 
ரேஷன் முறை அரிசி துவேஷமாக இருக்கவேண்டும் ! 


ஆசைத்தம்பி 


29 


இப்படி இருவர் பேச்சும் சென்னை மாகாணம் மட்டு 
மல்ல . இந்தியா பூராவும் எதிரொலித்தது . சர்க்காரும் 
உண்மை உணர்ந்து வகுப்புவாரி பிரதிநிதித்துவ கொள் 
கைக்கு ஆதரவு காட்டினார்கள் . கோபமடைந்த பிராம 
ணர்கள் மகாத்மா காந்தியிடம் சென்று - சென்னை 
ராஜ்யத்திலே எங்களுக்கு படிக்க பள்ளியில் இடமில்லை 
--என்று முறையிட்டார்கள் . மகாத்மாவும் - ஓ ! என் 
பிராமணர்களே ! பகவானுக்கு அடுத்தபடியாக உள்ள 
உங்களுக்கு படிப்பு எதற்கு ? பஜனை செய்யுங்கள் ! 
அதுவே போதும் ! " - என்று சிரித்துக்கொண்டே கூறி 
விட்டார் . அப்புறம் என்ன செய்வது ? அரவத்தைப் 
போல படத்தை சுருக்கிக்கொண்டார்கள் . 

10. மிஸ் . நளினா 
கன்லூரிகளிலே ஓரளவு அமைதி நிலவியது . மாண 
வர்கள் தங்கள் கடமைகளை செவ்வனே செய்துவந்தார்கள் . 
வகுப்புரிமை போராட்டத்திற்குப்பின் நளினாவும் , சேகரும் 
இணைபிரியா நண்பர்களாயினர் . உல்லாசமாக உலவச் 
செல்வதில் இருந்து உட்கார்ந்து , படிப்பது வரை இரு 
வரும் ஒன்றாகவே இருந்தனர் . 

மிஸ் . நளினா திருமங்கலத்கைச் சேர்ந்தவள் ; பெரிய 
பணக்காரி ஆனால் , தாய் தந்தையை இழந்து தன்னங் 
தனியாக உள்ள ஓர் கன்னி . கல்யாணம் செய்துகொள் 
ளும் வாழ்க்கையை கசப்பாகக் கருதினாள் . பிரமச்சாரி 
யாகவே இருந்துகொண்டு பிறருக்கும் தேசத்திற்கும் 
தொண்டு செய்ய வேண்டும் என்று எண்ணினாள் . இன் 
றைய நாட்டுக்கு டாக்டர்கள் அதிகம் தேவை என்பதை 
அவள் உணர்ந்தே வைத்தியப் படிப்புக்காக சென்னை 


80 


தந்தையின் ஆணை 


வந்தாள் . படிப்பு முடிந்ததும் சொந்தத்தில் ஒரு பெரிய 
ஆஸ்பத்திரி வைத்து ஏழை எளியவர்களுக்கும் கிராம 
மக்களுக்கும் பேருதவி செய்யவேண்டும் என்பது அவள் 
நீண்ட நாள் கனவு சேகரை சிறந்த நண்பனாக நளினா 
மதித்தாள் . 


சேகருக்கும் நளினாவிடத்தில் ஓர் தனி மதிப்பு 
இருந்தது . அதிலும் தன்னுடைய கிராமமான பாலைவன 
கிராமத்திற்கும் திருமங்கலத்திற்கும் இருபது மைல் தூரந் 
தான் என்பதை அறிந்த சேகர் , நளினா மிகவும் நெருங்கிய 
வளாக இருப்பதை அறிந்து ஆனந்தப்பட்டான் . ஆனால் , 
நளினாவின் நாகரீக வாழ்வையும் படாடோப போக்கை 
யும் கண்ட சேகர் , அவளிடம் தான் ஒரு பட்டிக்காட்டான் 
என்றும் , பரம ஏழை என்பதையும் சொல்லிக்கொள்ள 
விரும்பவில்லை . சொன்னால் தன்னைப்பற்றி கீழ்தரமாக 
நளினா நினைத்து விடுவாள் என்று கருதிய சேகர் , தானும் 
ஓர் அனாதை என்றும் சொந்த ஊர் விருதுநகர் என்றும் 
கஷ்டப்பட்டு பொய் சொல்லி விட்டான் . பிறந்த இடத் 
தையும் , பெற்ற தாயையும் . சிறந்த சகோதரர்களையும் 
மறந்து மாபெரும் பொய் கூறிய சேகர் தனக்கு விவாகம் 
ஆகிவிட்டது என்று சொல்வானா ? சொல்லத் தான் 
உள்ளம் இடங்கொடுக்குமா ? அதிலும் தன் மனைவி 
ஓர் பட்டிக்காடு என்று சொல்லவே வெட்கப்பட்டான் . 


அனா 


சேகரும் தன்னையும் போன்ற ஓர் அனாதை என்று 
உணர்ந்த நளினா மிகவும் சந்தோஷப்பட்டாள் . 
தைக்கு அனாதையே துணை ! இருவரும் டாக்டராகி 
ஓர் ஆஸ்பத்திரி வைத்தால் ... ? இப்படி லட்சிய கனவு 
கண்டாள் நளினா 


ஆசைத்தம்பி 


31 


சேகர் நளினா நட்பு நாளுக்கு நாள் வளர்ந்தது . இரு 
வரும் இணைபிரியாதவர்களாயினர் . சேகருக்கு வேண்டிய 
உதவி எல்லாம் நளினா செய்தாள் : இசையில் மிகவும் 
பயிற்சி பெற்ற நளினா . சேகருக்கு சங்கீத ஞானத்தை 
ஊட்டினாள் . பியோனா வாசிக்கவும் , பிடில் வாசிக்கவும் 
சேகருக்கு நளினா கற்றுக்கொடுத்தாள் . 

நாளடைவில் 
அதிலும் சேகர் கெட்டிக்காரனானான் . பிரதி தினமும் 
ஒரே குஷிதான் . சேகர் பிடில் வாசிப்பான் ; 

நளினா 
பின்பாட்டு பாடுவாள் . பியோனா வாசித்தால் ...... 
தோகையை விரித்து மயில்போல் ஆடுவாள் . குயில்போல் 
பாடிக் கொண்டே . 

அதைக் கண்டு சேகர் களிப் 
படைவான் . இப்படியே கவலையின்றி காலம் கடந்து 
வந்தது . இருவரும் கடைசி வருடமாக டாக்டர் பரீட்சை 
எழுதினர் . 


11. பிடில் 


( 


சேகரும் நளினாவும் பரீட்சையில் தேறி விட்டால் ... 
அன்று தான் அவர்களுக்கு கல்லூரியின் கடைசி நாட்கள் 
ஆம் ! அன்று முதல் விடுமுறை ஏன் ? அவர்களுக்கு 
கல்லூரி வாழ்வில் இருந்து விடுதலை . இனி அவர்கள் 
வீட்டுக்குப் போகலாம் . 


| 


நளினா தன் சென்னை இருப்பிடத்தைக் காலி செய்ய 
சாமான்களை எல்லாம் கட்டினாள் . சேகரும் துணையாக 
வேலை செய்தான் . அன்று மாலை வரை வேலை சரியாக 
இருந்தது இருவருக்கும் . நளினாவின் சாமான்கன் 

ஒரு 
லாரி நிறைய இருந்தது திருமங்கலம் செல்ல ஒரு லாரியே 
பேசி முடிக்கப்பட்டு சாமான் அனுப்பப்பட்டன . 


32 


தந்தையின் ஆணை 


திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் இரவு எட்டு மணிக்கு 
தான் சென்னையை விட்டு கிளம்புகிறது . இருவரும் 
நினைத்திருந்தால்....அன்றே புறப்பட்டிருக்கலாம் . நளினா 
தான் நாளை போகலாம் என்று சொல்லி விட்டாள் . 
மறுத்துப் பேச சேகருக்கு ஏனோ மனமில்லை . 

அன்று 
இரவு இருளுக்குப் பின் - என்ற நாடகம் பார்க்கச் 
சென்றார்கள் . 

காஸ்மா பாலிட்டன் கிளப் அமைச்சூர் நடிகர்களால் 
நடிக்கப்பட்ட அந்த நாடகம் மிகவும் நேர்த்தியாக 
இருந்தது . அதற்குக் காரணம் அந்த நாடகம் இருவர் 
வாழ்க்கையையும் இலேசாக பிரதிபலித்துக் காண்பித்தது . 
இருளுக்குப் பின் நிச்சயம் ஒளி உண்டு என்ற நம்பிக்கை 
யுடன் இரவு ஒரு மணிக்கு தியேட்டரை விட்டு வெளி 
யேறினர் . டேக்சி ஒன்று வைத்து நேராக இருப்பிடத் 
திற்கு வந்தனர் . 

அன்று இருவருக்கும் ஏனோ தூக்கம் வரவில்லை . 
கொஞ்ச நேரம் இருவரிடையும் நாடக 

விமர்சனம் 
அரட்டை ! இப்படியே மணி மூன்று 

அடித்தது . 
தூக்கம் இருவரையும் பலமாக முற்றுகை இட்டது . 
தோற்று விட்டார்கள் . தூங்கினார்கள் தூங்கினார்கள் 
காலை ஒன்பது மணி வரை ! பின்னர் எழுந்து காலை 
காப்பியை முடித்து விட்டு இருவரும் பஜாருக்குப் புறப் 
பட்டார்கன் . நளினா ஒரு அழகான பிடில் ஒன்று 
வாங்கினாள் . இன்னும் பல சாமான் வாங்கி முடித்து 
விட்டு இருவரும் வந்தனர் . 

" சேகர் ! விருதுநகரில் உள்ள விலாசம் என்ன ? 

அனாதைக்கு விலாசமாவது ! கைலாசமாவது ! 
போனதும் எழுதுகிறேன் , நளினா ! 


ஆசைத்தம்பி 


33 


ஏன் என் கூடவே இருந்து விடுங்களேன் ? 

அதற்கென்ன பரீட்சை ரிசல்ட் வரட்டும் பார்க் 
கலாம் . 

" பரீட்சை பாசாகி விட்டால் ? ... 
• உன் டிஸ்பென்சரியில் நான் ஓர் ஊழியன் ! 

கேலிதான் ! ... சேகர் ! இருவரும் சேர்ந்து ஒரு 
பெரிய டிஸ்பென்சரி வைக்க வேண்டும் . ஏழை பணக் 
காரர் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் உதவ 
வேண்டும் . விசேஷமாக கிராம மக்களுக்காக அதிக 
நேரத்தை செலவிட வேண்டும் . 

ஓ ! அப்படியே செய்யலாம் . 

இந்த முடிவோடு இருவரும் இரயில் ஏறினர் . 
இரயிலிலும் வெகு நேரம் வரை இருவரும் எதிர்காலத்தில் 
செய்யவேண்டிய வேலைகளைப்பற்றி பேசினார் . மறுநாள் 
காலை மதுரை வந்தது . அங்கே இருவரும் காப்பி சாப் 
பிட்டனர் . வண்டியும் விருதுநகரை நோக்கி புறப்பட் 
டது . திருமங்கலம் வர பத்து மைல்கள் தான் இருந்தன . 
நளினா புதிதாக வாங்கிய பிடிலை கையில் எடுத்தாள் . 

" சேகர் ! ... நீங்கள் என்னை மறந்துவிடாமல் இருக்க 
உங்கள் சங்கீத ஞானம் நாளுக்கு நாள் வளர - இந்த 
பிடிலை பரிசளிக்கிறேன் . ஏற்றுக்கொள்ளுங்கள் . 
நளினா ! ... இந்த அனாதைக்கு இது எதற்கு ? 

ஆதரவு தர சேகர் ! ...சஞ்சலம் ஏற்படும் போது 
தெனோடு கொஞ்சுங்கள் ! சங்கீதம் சாந்தியை தரும் . 

" நளினா ! நீ செய்த ஒவ்வொரு உதவியையும் 
உயிருள்ள வரை மறக்க மாட்டேன் . " 

சேகர் பிடிலை பெற்றுக்கொண்டு பெட்டியினுள் 
வைக்கப் போனான் . அப்போது நளினா தடுத்து - 


34 


தந்தையின் ஆணை 


சேகர் ! இந்த இரண்டாம் வகுப்பு வண்டியில் 
நம் இருவரைத் தவிர ஒருவரும் இல்லை . ஏன் உள்ளே 
வைக்கப்போகிறீர்கள் ? பிடிலை மீட்டி வாசியுங்கள் ! 

நளினாவின் வேண்டுகோளை சேகரால் தட்ட முடிய 
வில்லை . யாழ் மீட்டி வாசிக்க ஆரம்பித்தான் ; அதை 
அனுபவித்து கேட்க ஆரம்பித்தாள் நளினா. ஆனால் 
திருமங்கலம் வந்தது . “ ஊர் போனதும் உடனே கடிதம் 
போடுங்கள் என்று கூறி பிரிய முடியாமல் பிரிந்தாள் 
நளினா . 

12. கனவும் காட்சியும் 
திருமங்கலத்தை விட்டு திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் 
புறப்பட்டது . மறையும் வரை இருவரும் ஒருவரை 
ஒருவர் கைகளை ஆட்டி • குட்பை சொல்லிக்கொண் 
டனர் . ரயில் வேகமாக சென்றது . காற்று விர் விர் . 
என்று புயல் போல் அடித்தது . சேகர் மனமும் அப் 
போது அப்படித்தான் இருந்தது . இரயிலின் வேகத்தை 
விட அவன் மனம் கடந்த காலத்தை நோக்கிக் கடுமை 
யான வேகத்தோடு சென்றது . 

அங்கே சேகர் பிடில் வாசித்தான் . நளினா பதம் 
பாடிக்கொண்டே ஆடினாள் ; அப்புறம் நளினா அயர்ந்து 
விட்டாள் ; அவர் அயர்ச்சியை தீர்க்க , உணர்ச்சிமிக்க 
ஒரு பாடலை சேகர் பாடினான் . இந்த நினைவு பூரணமாக 
வருவதற்குள் விருதுநகர் வந்து விட்டது . பக்கத்து 
ஊரான பாலைவனம் செல்ல ஒரு ஜட்காவை வாடகை 
பேசி புறப்பட்டான் சேகர் . 

சேகரை அவன் மனைவி லீலா மாலை போட்டு வர 
வேற்றாள் ; இருவரும் ஆனந்தமாக கட்டித் தளுவிக் 


ஆசைத்தம்பி 


35 


கொண்டார்கள் : சாப்பிட உட்கார்ந்த சேகருக்கு லீலா 
பரிமாறினாள் ; அப்போது சேகர் லீலாவை பரிமாற 
விடாமல் தடுத்து , தனக்கு அடுத்து உட்கார வைத்து 
அவளையும் சாப்பிடச் சொன்னான் ; ஆனால் லீலாவோ 
கணவனுக்கு முந்தி மனைவி சாப்பிடக்கூடாது 
என்று சொல்லி எழுந்துவிட முயற்சித்தாள் : : பட்டிக் 
காட்டு வழக்கத்தை விட்டுவிடு - என்று சேகர் கூறி 
சேலையைப் பிடித்துக்கொண்டான் லீலாவும் சாப்பிட 
உட்கார்ந்தாள் : 

லீலா வாயில் சேகர் பலகாரத்தை 
ஊட்டினான் ; வெட்கப்பட்டுக்கொண்டே லீலா சாப் 
பிட்டாள் . சாப்பாடு முடிந்ததும் சேகரை ஊஞ்சலில் 
உட்கார வைத்தாள் லீலா . பின்னர் வெற்றிலை மடித்து 
கொடுத்து ஊஞ்சலை ஆட்டினாள் ; சேகர் பிடிலை எடுத்து 
வாசித்தான் . லீலா நளினமாக ஆடுவதை சேகர் பார்த்து 
பரவசமடைந்தான் . ஆகா ! லீலா தனக்கு மனைவியாக 
கிடைத்தது மாபெரும்பாக்கியம் என்று நினைத்தான் சேகர் . 

அப்போது - பாலைவனம் வந்திருச்சுங்க - என்று 
ஜட்கா வண்டிக்காரன் கூறியதும் , கற்பனை உலகில் 
இருந்து சேகர் விடுபட்டு , தன் வீட்டை வண்டிக்கார 
னுக்குக் காட்டினான் . வண்டியும் சேகர் வீட்டின் முன் 
வந்து நின்றது . வண்டி சப்தத்தைக் கேட்டதும் , வள்ளி 
யம்மாள் , நடராஜன் , குமார் , மாணிக்கம் ஆகியோர் வாச 
லுக்கு ஓடி வந்தனர் சேகரை வரவேற்க. 

சேகர் எல்லோரையும் வணங்கினான் . சேகர் ! 
வாப்பா ! என்று அன்பாக அழைத்துச் சென்றான் 
நடராஜன் . வரும் வழியில் வித விதமாகக் கற்பனை 
செய்துகொண்டு வந்த சேகருக்கு தன்னை வரவேற்க 
லீலா வாசலருகே வரவில்லையே என்று வருந்தினான் . 

5 


. 


36 


தந்தையின் ஆணை 


என்று 


வீட்டுக்குள்ளே சென்ற பின்னும் கூட , லீலா சேகர் 
எதிரே தலையை நீட்டவில்லை . ஆண்களோடு அதிகமாக 
பழக வசதி இல்லாத பட்டிக்காட்டுப் பெண் தானே 
லீலா புதுப்பெண்ணைப்போல வெட்கப்பட்டுக்கொண்டே 
உள்ளேயே இருந்தாள் . 

சென்னை சென்று திரும்பிய 
சேகருக்கு இது ஏனோ பிடிக்கவில்லை . 

சேகருக்குப் பிரியமான பட்சண வகைகள் எல்லாம் 
அன்று தயாரிக்கப்பட்டது : மத்தியான சாப்பாட்டிற்குப் 
பின் ஊஞ்சலிலே போய் உட்கார்ந்தான் சேகர் ! ஆனால் 
கற்பனையில் கண்டபடி ஊஞ்சலை ஆட்டிவிட ஒருவரும் 
வரவில்லை , 

“ லீலா வெற்றிலை கொண்டுவா 
சேகர் ஊஞ்சலில் உட்கார்ந்தபடியே உள்ளே பார்த்துக் 
கொண்டே கூறினான் ; சிறிது நேரத்திற்கெல்லாம் 
அண்ணா! அண்ணி வெத்திலை கொடுத்துச்சு - என்று 
மாணிக்கம் வெற்றிலைத் தட்டை கொண்டுவந்து வைத் 
தான் . அதிலும் சேகருக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக 
இருந்தது . அடுத்து பிடிலை எடுத்தான் , அதை வாசிக்க 
ஆரம்பிப்பதற்கு முன்பே லீலா ! நிச்சயமாக நாட்டிய 
மாடமாட்டாள் என்பதை அவன் உணர்ந்திருக்க 
வேண்டும் . இல்லாவிட்டால் ...... உம் ! சுத்த பட்டிக் 
காடு - என்று சேகர் வாய் முணுமுணுத்திருக்குமா ? 

அன்று மாலை உலாவப் போகவேண்டும் என்று 
நினைத்தான் சேகர் . சென்னையில் இருந்தால் ... திருவல்லிக் 
கேணி பீச்சுக்கும் நளினாவுடன் செல்வான் , ஆனால் 
பாலைவனத்தில் ? பீச் கிடையாது பெரிய ஏரி இருந்தது . 
அந்தப் பக்கம் போகலாம் என்று நினைத்தான் . துணைக்கு 
நளினாவுக்கு பதில் யாரை அழைப்பது ? ஏன் லீலாவை 
கூப்பிட்டால் .... ? லீலா வாழ்க்கைத் 

வாழ்க்கைத் துணைவிதானே ! 


ஆசைத்தம்பி 


37 


" லீலா ! லீலா ! என்று கூப்பிட்டுக்கொண்டே சேகர் 
உள்ளே சென்றான் . இரவு உணவைத் தயாரித்துக் 
கொண்டிருந்த லீலா எழுந்து நின்றாள் . 

" வாயேன் 
வாக்கிங் போய்வரலாம் என்று லீலாவைப் பார்த்துக் 
கொண்டே சேகர் கூறினான் . லீலாவுக்கு ஒன்றும் 
விளங்கவில்லை . நீங்கள் போய்விட்டு சீக்கிரம் வாருங்கள் : 
சாப்பாட்டு வேலையை நான் கவனித்து வைக்கிறேன் 
--என்று லீலா சொல்லிவிட்டாள் . பிடிலை எடுத்துக் 
கொண்டு சேகர் வெளியேறினான் . தனிமையாகப் போய் 
அமர்ந்து சேகர் பிடிலை இசைத்தான் . நளினா கூடப் 
பாடுவது போல் அவன் மனதிலே ஏதோ ஒரு சக்தி 
ரீங்காரம் செய்தது . ஆனால் சேகர் மனதிலே அமைதி 
என்பதே இல்லை . 

13. நாம் ஒன்று நினைத்தால் ...... ? 
பட்டிக்காட்டு வாழ்க்கை சேகருக்கு எட்டிக்காயாக 
இருந்தது . பட்டணமாக இருந்தால் பாடும் ரேடியோ, 
ஓடும் வாகனாதிகள் . நடமாடும் ஜனக்கூட்டம் , நாடகம் . 
சினிமா இன்னோரென்ன எல்லாம் இருக்கும் . ஆனால் 
பட்டிக்காட்டில் .... அதுவும் பாலைவனத்தில் ? விருதுநகர் 
பெரிய ஊர் தான் : ஐம்பதினாயிரம் மக்களுக்கு மேல் 
வசிக்கிறார்கள் : வர்த்தகத் துறையில் விருதுநகரைத் 
தென்னிந்திய பம்பாய் என்று பூகோள ஆசிரியர்கள் கூறு 
கிறார்கள் . இத்தனை பெயர் இருந்தும் அங்கே சென்ட்ரல் 
சினிமா , நியூ முத்து டாக்கீஸ் , ராதா டாக்கீஸ் என்று 
மூன்று சினிமா தியேட்டர்கள் தான் இருக்கின்றன . 
அவை மூன்றும் லாபகரமாய் ஓடுவது என்பது குதிரைக் 
கொம்பை காண்பதுபோலதான் . அப்படி இருக்க பாலை 
வனத்தில் சினிமா இருக்க முடியுமா 

? 


38 


தந்தையின் ஆணை 


இதையெல்லாம் கண்ட சேகர் பட்டண வாழ்க் 
கையே மேல் என்று நினைத்தான் . அதிலும் தன் போக்கை 
அறிந்து கொள்ளாத மனைவியை நினைத்தால் ...... கிராம 
வாழ்க்கை . சேகருக்கு நரக வாழ்க்கையாக இருந்தது . 
கொஞ்ச நேரம் பிடிலும் , அப்புறம் தன் அண்ணன் 
குமாரின் மகன் தேவராஜனுடனும் விளையாடிக்கொண்டே 
இருப்பான் .. , தேவராஜனின் மழலைப் பேச்சில் சிறிது 
மகிழ்ச்சி அடைந்தான் . மாலை நேரங்களிலே விருதுநகர் 
வரை நடந்து செல்வான் . இப்படியே நாட்கள் கடந்து 
கொண்டிருந்தன . 

அன்று சேகர் நல்ல தீர்ப்பு என்ற புத்தகம் படித் 
துக்கொண்டிருந்தான் . அப்போது தன் அண்ணன் நட் 
ராஜன் அங்கு வருவதைக்கண்டு சேகர் எழுந்து நின்றான் . 
பிறகு இருவருமே உட்கார்ந்தார்கள் . 

" சேகர் ! நமது கிராமத்தில் சீக்கிரம் ஒரு ஆஸ் 
பத்திரி திறக்க வேண்டும் . 

இதைக் கேட்ட சேகரின் முகம் மாறியது . கிராம 
வாழ்க்கையை வெறுக்கும் சேகருக்கு அது பிடிக்குமா ? 

அண்ணா ! கிராமத்தில் ஆஸ்பத்திரி வைத்தால் ... 
லாபகரமாய் நடக்காது ! " 

இப்படி இழுத்துக்கொண்டே சேகர் கூறியதும் 
நடராஜனுக்கு முகம் சிவந்தது முகத்திலே கோபக்குறி 
தென்பட்டது . 

தம்பி ! தந்தை இறக்கும்போது கேட்டுக்கொண்ட 
வேண்டுகோளை மறந்தாயா ? 

இல்லை அண்ணா ! நடப்பைச் சொன்னேன் ; பின் 
உங்கள் இஷ்டம் , " 


ஆசைத்தம்பி 


39 


இந்த பதில் சேகர் வாயிலிருந்து அலட்சியமாகவே 
வந்தது . 

ஆனால் , நடராஜன் அவ்வளவாக கவனிக்க 
வில்லை . 

ஆமாம் ! இந்த கிராமத்தில் ஆஸ்பத்திரி வைப்ப 
தென்றால் எவ்வளவு செலவாகும் , சேகர் ? 

ஆஸ்பத்திரியின் விஸ்தரிப்புக்கு ஏற்ப செலவு 
இருக்கும் ? " 

“ சரி ! ரிசல்ட் வந்ததும் ஆஸ்பத்திரி வைப்பதற்கு 
ஏற்பாடு செய்கிறேன் . 

இதற்குமேல் எதுவும் சொல்லாமல் நடராஜ ன் 
எழுந்து சென்றான் . ஒரு சிறிய ஆஸ்பத்திரி வைக்கத் 
தானே ஒரு கணக்கு போட்டான் . எப்படி இருந்தாலும் 
ரூபாய் ஐயாயிரம் தேவைப்படும் என்பதை உணர்ந்தான் . 
பணத்திற்கு என்ன செய்வது ? சோபாவிலே சாய்ந்த 
வண்ணம் யோசித்தான் ; அவன் முகம் மலர்ந்தது . 

நடராஜன் தனக்கு கடன் கொடுத்த மார்வாரியிடம் 


சென்று ........ 


“ ஐயா ! இந்த கிராமத்திலே ஒரு ஆஸ்பத்திரி இல்லா 
ததால் தான் என் தந்தை மடிந்தார் ! அவர் சாகும் போது 
...... எப்படியும் என் தம்பியை படிக்கவைத்து ஒரு 
ஆஸ்பத்திரி கட்ட வேண்டும் என்று என்னைக் கேட்டுக் 
கொண்டார் . அதன்படி என் தம்பி சேகர் படித்துவிட் 
டான் . ஆஸ்பத்திரி வைக்க தாங்கள் தான் பண உதவி 
செய்யவேண்டும் . 

• அதற்கென்ன நடராஜா ! ரூபாய் ஐயாயிரம் 
வேணுமா ? அல்லது பத்தாயிரமா ? 

" முதலில் ரூபாய் ஐயாயிரம் போதும் . 


40 


தந்தையின் ஆணை 


தோ எண்ணிக்கொள் ரூபாய் ஐயாயிரம் ! " 
நடராஜனின் சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை . 
மார்வாடியிடம் நூறு ரூபாய் நோட்டுகளாக வாங்கி 
எண்ண ஆரம்பித்தான் . " பணம் சரியாய் இருக்கிற 
தைய்யா என்று சொல்லி , மார்வாடியிடம் விடைபெற்று 
வீட்டுக்கு வந்த நடராஜன் , தன் தாயாரிடமும் , மற்றவர் 
களிடமும் கூறி ஆனந்தமாக சிரித்தான் . அப்புறம் தன் 
தம்பி சேகரோடு ஆஸ்பத்திரிக்கு வேண்டிய சாமான்கள் 
வாங்க , மதுரை , சென்னை ஆகிய இடங்களுக்கு சென்று 
திரும்பினான் . ஆஸ்பத்திரியும் ஓரளவு முடிந்தது . தன் 
தம்பி டாக்டராகவும் , லீலா நர்சாகவும் எல்லோருக்கும் 
பணி செய்தார்கள் . கிராம மக்கள் அனைவரும் " தேவ 
ராஜர் வாழ்க - அவர் பிள்ளைகள் வாழ்க - டாக்டர் சேகர் 
வாழ்க என்று கோஷமிட்டு ஊர்வலம் வந்தனர் . 
அதைப் பார்க்கப் பார்க்க நடராஜனுக்கு ஒரே ஆனந்தம் . " 

அப்போது நடராஜா ! சாப்பிட வாப்பா ! ” என்று 
வள்ளியம்மாள் கூப்பிட்டாள் ; சோபாவில் படுத்திருந்த 
நடராஜன் திடுக்கிட்டு எழுந்தான் . இத்தனையும் நேரம் 
கனவா கண்டோம் ? - இப்படி எண்ணிய அவன் மனம் 
பெருமூச்சுவிட்டது . கனவாய் இருந்தால் என்ன ? 
அதையும் கண்முன் நடத்தி காட்ட முடியாதா ? மார்வாடி 
யிடம் பணம் வாங்கினால் ...... எல்லா வேலையும் எளிதில் 
முடிந்துவிடும் .... என்று திடம் செய்துகொண்டு சாப்பிடச் 
சென்றான் . நடராஜன் . 

சாப்பாடு முடிந்ததும் , தன் தாய் வள்ளியம்மாளிடம் 
விபரம் பூராவையும் கூறி ,, மார்வாடியைப் பார்க்க 
நடராஜன் புறப்பட்டான் . தாயாரும் வெற்றியோடு 


ஆசைத்தம்பி 


41 


திரும்பிவர ஆசீர்வதித்தாள் . ஆனால் பழைய பாக்கியே 
ரூபாய் ஐந்தாயிரத்துக்கு மேல் இருப்பதாகவும் , இனி ஒரு 
பைசா கூட தாமுடியாது என்றும் மார்வாடி சொல்லி 
விட்டான் . 

14. இனி ஏது செய்வேன் 
வேறு வழியின்றி வேதனையோடு நடராஜன் வீடு 
திரும்பினான் . தான் கண்ட கனவு ஒரே வினாடியில் 
தகர்த்தெறியப்பட்டதை நினைக்க நினைக்க, அவன் தலை 
சுழல ஆரம்பித்தது . 

சோர்ந்து போய் சோபாவிலே சாய்ந்தான் . பணம் 
இல்லாமல் எப்படி ஆஸ்பத்திரி வைப்பது ? தன் தம்பி 
டாக்டராகியும் சர்க்கார் ஆஸ்பத்திரிக்குத்தான் செல்ல 
வேண்டுமா ? தந்தையின் ஆசை நிறைவேறாதா ! இனி 
என்ன செய்வது ? அவன் மனம் குழம்பியது . 

நடராஜா ! என்ன ஒரு மாதிரியாய் படுத்துவிட் 
டாய் ? மார்வாடி என்ன சொன்னான் ? இப்படி அவன் 
தாய் கேட்டாள் . 

நடராஜன் மௌனமாக இருந்தான் . அவன் என்ன 
தான் பதில் சொல்ல முடியும் ? அவன் மௌனத்தில் 
இருந்து பணம் கிடைக்கவில்லை என்று அவன் தாய் 
வள்ளியம்மாள் உணர்ந்துகொண்டாள் . 

என்னதான் மார்வாரி சொன்னான் ? 
நாம் கொடுக்கவேண்டியதே ரூபாய் ஐயாயிரத் 
துக்கு மேல் இருக்கிறதாம் ! 
பணத்திற்கு இனி என்ன செய்வது ? " 
அதைத்தான் யோசித்துக்கொண்டிருக்கிறேன் . 


42 


தந்தையின் ஆணை 


நனவாக 


“ நான் சொல்வதையாவது கேளேன் . ஒரு நாலைஞ்சி 
வருஷம் சேகர் சம்பளத்திற்கு வேலை செய்யட்டுமே ! 

நடராஜன் கண்கள் சிவந்தன . குப்பென்று வியர்த் 
தது ; கோபத்தோடு தாயை விழித்துப் பார்த்தான் . 

அம்மா ! சம்பளத்துக்கு வேலை செய்ய நான் 
சேகரை டாக்டராக்கவில்லை . சம்பளத்துக்கு வேலைக்குப் 
போக அவன் பத்தாவதுவரை படித்தாலே போதும் ! 
ரூபாய் ஐயாயிரம் வரை செலவு செய்து அவனை ஏன் 
படிக்கவைத்தேன் ? என் தந்தையின் கனவு 
வேண்டும் . " 

இப்படி ஆத்திரமாக கூறினான் நடராஜன் ; ஆனா 
லும் அவன் தாய் நிதானத்தோடுதான் பேசினாள் . 

" நடராஜா ! நீ சொல்வது சரிதான் , 
பணம் இல்லாமல் உன் ஆசை எப்படி நிறைவேறும் 

இந்த வீட்டை விற்றாகிலும் இந்த கிராமத்தில் 
ஆஸ்பத்திரி வைப்பேன் . 

கொதிப்பாகவே இந்த பதிலை கொட்டினான் நடரா 
ஜன் . ஆனால் அவன் தாயின் கண்கள் கலங்கின , நீர் 
சொரிந்தன . 

பூர்வீக வீட்டையா ? இதையும் இழந்து நடுத்தெரு 
வில் நிற்கவா ? 
அழுதுகொண்டே 

வள்ளியம்மாள் கேட்டாள் . 
தாயின் அழுகையை பார்த்தும் நடராஜன் மனம் இளக 
வில்லை . 

அம்மா ! என்னை தனியேவிட்டு பேசாமல் செல் 
லுங்கள் . 


ஆனால் 


ஆசைத்தம்பி 


43 


உம் ! உன் இஷ்டப்படி செய் ; வீட்டுக்குப் பெரிய 
வன் நீதான் . 

அதற்கப்புறம் வள்ளியம்மாள் அங்கு நிற்கவில்லை . 
நடராஜனும் ஒரு இடத்தில் நிற்கவில்லை . அங்கும் இங்கும் 
சுழன்று அடிக்கும் காற்றுதானே புயல் ? நடராஜன் 
மனம் புயலைப்போல இருந்ததினாலோ , என்னவோ அங்கும் 
இங்கும் நடந்துகொண்டிருந்தான் , 

இதுவரைக்கும் தாயின் மனம் புண்பட நடராஜன் 
எதுவுமே பேசியது கிடையாது . ஆனால் இன்று ? சற்று 
கடுமையாகவே பேசி விட்டான் . இதை நடராஜன் 
நினைத்துப் பார்த்தான் ; அவன் உடல் நடுங்கியது . 

அப்போது அங்கே சேகர் மனைவி லீலா வந்தாள் : 
நடராஜன் காலடியில் ஒரு சிறு பொட்டணத்தை வைத் 
தாள் . சிந்தனா லோகத்தில் இருந்த நடராஜன் லீலாவைக் 
கண்டதும் , சிரிப்பை வரவழைத்தான் . 

என்ன என்ன லீலா ? 

இப்படி அவன் வாய் உளறியது . அதற்குள் சிந் 
தனையில் இருந்து பூரண விடுதலை பெற்றான் , லீலாவை 
அப்போதுதான் நன்கு பார்த்தான் . அவள் தோற்றமே 
மாறியிருந்தது . 
லீலா ! இது என்ன காட்சி ? 

என் காலடியில் 
என்ன பொட்டணம் ? " 

ஆச்சரியமாகக் கேட்டான் நடராஜன் , - பொட்ட 
ணத்தைக் கையில் எடுத்தான் . அதில் பூராவும் தங்க 
நகைகள் , லீலா மூளியாக இருப்பதின் காரணத்தைத் 
தெரிந்து கொண்டான் . 

லீலா ஏன் நகைகளை எல்லாம் கழற்றிவிட்டாய் ? 
6 


44 


தந்தையின் ஆணை 


ஒன்றுமில்லை , நீங்களும் மாமியும் பேசிக்கொண் 
டிருந்ததைக் கேட்டேன் . நீங்கள் வீட்டை விற்கவேண் 
டாம் . என் நகைகளை விற்று ஆஸ்பத்திரி வையுங்கள் , 

உறுதியான இந்தப் பதிலை உள்ள மகிழ்வோடு லீலா 
கூறினாள் . ஆகா இவளல்லவா பெண் - என்று மனதிலே 
எண்ணி மகிழ்ந்தான் நடராஜன் . அதுமட்டுமா ? 

லீலா ! வீட்டை விற்பேன் என்று விளையாட் 
டாகத்தான் சொன்னேன் . பணத்தைப்பற்றி உனக்குக் 
கவலை வேண்டாம் . நான் எப்படியும் ஏற்பாடு செய்து 
விடுவேன் . நீ நகையெல்லாம் எடுத்து முன் போல 
போட்டுக்கொள் . 

இப்படி நடராஜன் உறுதியாகக் கூற , லீலா அங் 
கிருந்து உள்ளே சென்றாள் . 

15 . என்ன காலமோ ? 
அன்று இரவு மணி பதினொன்று இருக்கும் . நிர்மல 
மாக இருந்த வானம் கூட அன்று மேகம் சூழ்ந்திருந்தது . 
சேகர் வான வெளியைப் பார்த்துக்கொண்டே பிடில் 
வாசித்துக்கொண்டிருந்தான் . 

வானத்தில் மேகம் குமுறியதைப் போல சேகர் 
உள்ளத்திலே மோக வெறி அன்று தலைவிரித்தாடியது . 
அந்த இரவில் , அந்த பிடிலின் கானந்தான் அவன் மன 
திற்கு சாந்தி அளித்தது . என்னதான் சாந்தி இருந்தாலும் 

பக்கம் சஞ்சலம் இருந்து கொண்டே அவனை 
வாட்டின . 

கையிலே வெண்ணை : ஆனால் நெய்க்கு பஞ்சம் : 
இந்த நிலை விசித்திரமில்லையா ? கல்யாணமாகியும் பிரம் 


ஒரு பக்கம் 


ஆசைத்தம்பி 


45 


மச்சாரியாக இருப்பதா ? அடக்கமும் வெட்கமும் பெண் 
களுக்கு அவசியமாம் ! கணவனிடத்திலே அவை இருக்க 
வேண்டுமா ? இருக்கட்டுமே -அதற்கும் ஒரு அளவு 
வேண்டாமா ? 

இவை சேகர் உள்ளத்தின் எதிரொலி ! 

சூரியன் இருக்கிறானே அவன் அன்னியன் ! அவனை 
பார்க்கும்போது கூச்சம் இருக்க வேண்டியது தான் . 
ஆனால் -- சந்திரனைப் பார்க்க கூச்சப்படுவதா ? மலர் 
முகத்தைக் காட்டவேண்டிய லீலா ஏன் ‘ தொட்டால் 
சுருங்கியாக காட்சி அளிக்கிறாள் ? உம் ! சுத்தப் பட்டிக் 
காடு . 

அந்த எதிரொலி அளித்த பதில் . 
லீலா ! ... என் காதல் கனியே ! 

அன்பரே ! .... சென்னையில் இருக்கும் போது . 
உன்னைத்தான் தினமும் நினைப்பேன் , நீ ஆறு 
மாதத்திற்கு ஒரு தடவை எழுதுகிறாயே கடிதம் - 
அதை எடுத்து திருப்பித் திருப்பி படிப்பேன் ...... முதல் 
முதலாக உன்னை முத்தமிட்டேன் பார் ! அந்தக்காட்சியை 
என் கண் முன்னால் நிறுத்தி அதைப் பார்த்துப் பார்த்து 
பூரித்துக்கொண்டே இருப்பேன் . 

அதை நினைக்கும் 
போது - எவ்வளவு இன்பம் தெரியுமா ? நான் இருக்கும் 
இடத்திற்கு நீ உள்ளே வந்தாய் வெட்கப்பட்டுக் கொண்டு 
தான் நின்றாய் . ஆனால் அடுத்த வினாடி ? நம் இருவரின் 
உதடுகளும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருந்த காட்சிதான் 
எனக்கு நினைவிருக்கிறதே தவிர , நாம் ஆனந்த அணைப்பில் 
இருந்தது நினைவுக்கு வரவில்லை ... சுகுமாரி ! முதல் இரவு 

உனக்கு மறந்திருக்கும் ) எனக்குக்கூடத்தான் 
அந்த இரவு மறந்த கனவாகவே போய்விட்டது . 


Inh 


46 


தந்தையின் ஆணை 


ஆனால் முதல் முத்தம் இருக்கிறதே அது என் நெஞ்சை 
விட்டு அகலவே இல்லை . " 

நான் தான் உன்னை இப்படி தினமும் நினைத்துக் 
கொண்டிருக்கிறேன் . ஆனால் நீ ? .. என்னை நினைப்பதே 
இல்லை . நான் சென்னையிலே இருந்தபோது ..... நீ ஏன் 
தினமும் லெட்டர் எழுதவில்லை ? என் மீது உண்மை 
யான அன்பு இருந்தால் ...... என்னை இப்படி ஏங்க 
விடுவாயா ? 

" அன்பே ! நான் உங்கள் மனைவி தான் ! இருந் 
தாலும் பெண் ! உங்களைப்போல் அடிக்கடி லெட்டர் 
எழுத முடியுமா ? அல்லது உங்களைப்போல எனக்கு 
எழுதத் தெரியுமா ? நான் அப்படி எழுதினாலும் அத்தை 
யும் மற்றவர்களும் என்ன நினைப்பார்கள் ? ........ கடிதம் 
எழுதினால் தானா காதல் ? கடிதமில்லாத காலத்திலே 
வாழ்ந்த காதலர்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்தார்கள் ? 

சுகுமாரா ! முதல் முத்தமும் - ஏழாவது முத்தமும் 
எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது . ஆம் ! ... அன்றைக்கு 
வீட்டிலே நான் தனியாக இருந்தேன் . என் தந்தை 
அன்று எங்கோ போய்விட்டார் . உங்கள் வரவுக்காக 
நான் காத்திருந்தேன் ; வந்தீர்கள் ; அப்போது .. நீங்கள் 
தந்த அந்த ஏழாவது முத்தம் இந்த உலகத்தையே மறக்க 
வைத்துவிட்டது 

எங்கிருந்தோ வந்த மேகம் சந்திரனை மறைத்து 
விட்டது . சேகர் மனதில் தோன்றிய இன்ப கற்பனை 
யையும் துன்பம் மறைத்தது . “ சே ! லீலாவை பற்றியா 
எவ்வளவு கற்பனை ? இப்படி அடுத்து வேதனை 
தோன்றியது . மேகத்தில் இருந்து சந்திரன் விடுபட்டான் . 
சேகர் தன் பாட்டை ஆரம்பித்தான் . 


ஆசைத்தம்பி 


47 


. 


ஓ . வான்மதி ! ... ஓ வான்மதி ! 
எனது உயிர் உருகும் நிலை --- 
செல்லுவாய் நீ - வான்மதி ! 

சந்திரன் வானத்தில் இருந்து வேகமாக ஓடினான் . 
லீலாவிடம் சொல்லப்போகிறானா ? சேகர் பிடிலை மீட் 
டினான் ! மீட்டினான் ! நரம்புகள் அறுந்துவிடுமோ என்று 
அச்சப்படும்வரை மீட்டினான் . 

இது என்ன ! தூங்கவா வேண்டாமா ? 
“ யார் ? ... லீலாவா ? சந்திரன் உன்னை வந்து எழுப் 
பினானா ? 

பெருமூச்சின் கேள்வி இது ! 
லீலா ! என் வேதனையை அறிந்து ஓடிவந்தாயா ? 
“ இல்லை வேதனை பொறுக்க முடியாமல் வந்தேன் . 
சிடுசிடுப்பு சிந்திய பதில் . 

“ உனக்குமா வேதனை ? ...... லீலா ! என் கூடவே 
இரு . அந்த வேதனை தீர்ந்துவிடும் . 

எந்த நேரமும் இந்த பிடிலோடு அழுதுகொண் 
டிருந்தால் ... வேதனை எப்படித் தீரும் ? " 

" உம் ! சதா அழுதுகொண்டுதான் இருக்கிறேன் . 
உன்னோடு பொழுதைக் கழிக்க வழியில்லையே என்று 
அழுதுகொண்டுதான் இருக்கிறேன் . 

இது கண்கள் கக்கிய கண்ணீர் . 
இந்த பிடிலை முதலில் தூக்கி எறியுங்கள் . 
ஆவேசத்தில் எய்த அம்பு ! 

தூக்கி எறியவா ? ...... உம் ! இந்த பிடிலுக்கு 
உள்ள உணர்ச்சிகூட உனக்கு இல்லை . 


48 


தந்தையின் ஆணை 


* 


" சரி சரி ! பேசாமல் போய்ப் படுங்கள் . விடிந்தபின் 
பேசலாம் ! 

தூக்கவெறி தூவிய விளிகள் ! 

லீலா ! நில் , போகோதே . நீ ஒரு பெண்தானே ? 
உனக்கு உள்ளம் இல்லையா ? காதல் என்பதெல்லாம் 
உன்னைப் பொருத்த வரையில் கதைதானா? 

காமவெறி கக்கிய கடுஞ்சொல் ! 

நீங்கள் சொல்வது ஒன்றும் எனக்கு புரியவில்லை , 
பேசாமல் போய்ப் படுங்கள் . 

லீலா நடந்தாள் ; நல்ல சமயம் , நழுவ விடுவது 
அழகா ? மேஜையில் பிடிலை வைத்துவிட்டு 

லீலா 
என்று சொல்லிக்கொண்டே , அவளைப் பிடித்தான் சேகர் . 

ஐய்யய்யோ ! யாராவது பார்த்தால் ........ என்ன 
நினைப்பார்கள் ? 
திமிறினாள் : சேகர் விடவில்லை . 
நினைக்கட்டும் ; நீ என் மனைவி ! 

அதற்காக ... விடுங்கள் ! யாராவது பார்த்துவிடப் 
போகிறார்கள் . 

எப்படியோ லீலா , சேகரின் பிடியில் இருந்து விடு 
பட்டாள் ; ஓட ஆரம்பித்தாள் . ஆனால் -- 

லீலாவின் சேலைபட்டு கீழே விழுந்த பிடில் உடைந் 
தது . 

* படார் என்று ஒரு அறை . 

அடுத்த வினாடி லீலாவின் கன்னத்திலே விழுந்தது . 
அடுத்த அறை கொடுக்கப்போனான் .. ஆனால் -- எதிர் 
பாராதவிதமாக அங்கு வந்த நடராஜன் சேகரின் கையை 


ஆசைத்தம்பி 


49 


பிடித்துக்கொண்டான் . கண்ணீர் விட்டபடி லீலா 
அங்கிருந்து சென்றாள் . 

இப்படியா அடிப்பது உன் மனைவியை ? கோபத் 
தைக் கொட்டினான் நடராஜன் . 

மனைவி ? .... இவளா என் மனைவி ? இல்லை . மரக் 
கட்டை ! ஆத்திரத்தில் அள்ளி வீசினான் சேகர் . 

சேகர் ! 

அண்ணா ! மரக்கட்டைக்காவதுஉணர்ச்சி உண்டு . 
இவளுக்கு அதுவும் கிடையாது , 

போதும் ! ....... இந்த உலகத்தில் லீலாவைப்போல 
உயர்ந்த குணம் உள்ள உத்தமியை நீ எங்கும் காண முடி 
யாது . கொதிப்போடு கூறினான் நடராஜன் . 

ஆமாம் ! நீங்கள் தான் இவளை கட்டி அழவேண்டும் !! 

நிறுத்துடா ! லீலாவோடு வாழ பிரியமில்லாவிட் 
டால் ... இந்த வீட்டைவிட்டு இப்போதே வெளியேறு . 

முன்கோபம் முழக்கிய கர்ஜனை இது . 

சேகர் மறுவார்த்தை பேசவில்லை . கதவைத் திறந் 
தான் ; அவன் கால்கள் நடந்தன . 

ஐயோ ! கூப்பிடுங்கள் ! கூப்பிடுங்கள் ! ” 
இப்படி முறையிட்டது லீலாவின் அழுகை. 
நடராஜா ! கூப்பிட்டா உன் தம்பியை ! 
இப்படி தாங்கியது தாயின் பாசம் . 

முடியாது ! அந்த மூர்க்கனை கூப்பிட முடியாது . 
முன்கோபம் மூட்டி விட்ட புகை எரிய ஆரம்பித்தது . 

முடியாதா ? ... நடராஜா ! சேகர் போய்விட்டால் 
என் ஆசைக் கனவு ... ஆஸ்பத்திரி வைக்கும் லட்சியம் 
நிறைவேறுமா ? " 

இப்படிப் பேசிற்று செத்துப்போன தேவராஜரின் 
படம் ! 


so 


தந்தையின் ஆணை 


படம் 


ஆம் ! .... மறந்து போனேன் ! சேகர் ... சேகர் ! 
பெரிய புயல் : * விர்விர் என்ற சப்தம் . 

என்ற சப்தம் . படார் 
படார் என்று ஜன்னல் கதவுகள் மோதின . சுவரில் 
மாட்டப்பட்டிருந்த 

சேகர் 

கீழே விழுந்து 
உடைந்தது . 

ஐயோ , சுவாமி ! என்று அலறிக்கொண்டே 
படத்தைக் கையில் எடுத்தாள் லீலா ! 

தம்பி ! தம்பி ! - என்று கதறிக் கொண்டே 
நடராஜன் வெளியே ஓடிவந்தான் . காற்றிலே ஒடிந்த 
பெரிய மரக்கிளை நடராஜன் தலையிலே விழுந்தது . 
அம்மா என்று கீழே விழுந்தான் . 

குமார் ஓடிப்போய் தூக்கினான் . நடராஜன் மண் 
டையில் இரத்தம் பீறிட்டு வந்தது . நடராஜன் மனைவி 
பார்வதியும் ஓ வென அழ ஆரம்பித்தாள் . 

இது என்ன காலமோ ? - என்று சொல்லி வள்ளி 
யம்மாளும் அழுதுகொண்டிருந்தாள் . 
அப்போது லீலா வீட்டில் இருந்து ஒருவன் ஓடிவந் 

அம்மா ! அம்மா ! லீலாவின் தகப்பனார் மார 
டைப்பால் திடீரென்று இறந்துபோனார் என்று செய் 
தியை அறிவித்தான் . 

ஐயோ அப்பா ! என்னை இந்த நிலையிலா விட்டுச் 
செல்கிறீர்கள் ? 

அணைபோட முடியாத துக்கத்தால் லீலா அழுதாள் . 
ஒருபக்கம் பிரிந்து செல்லும் கணவன் ; மறுபக்கம் தகப் 
பன் ! என்ன செய்வது ? 

எல்லோரும் உடனே லீலா வீட்டுக்குச் சென்றனர் 
துக்கம் விசாரிக்க . 


தான் . 


ஆசைத்தம்பி 


16 . 


உனை பிரியேன் ! 


அந்த நள்ளிரவில் கால்கள் சென்ற பக்கம் நடந்தான் ; 
நடந்து கொண்டே இருந்தான் சேகர் . விருதுநகர் 
ரயில்வே ஸ்டேஷனில் வந்து தான் அவன் கால்கள் 
நின்றன . விழித்துப் பார்த்தான் இரவு மணி மூன்று . 

" ஏதாவது வண்டியிருக்கிறதா ? வழிப்போக்கர் 
களிடம் அவன் கேட்டான் . 

மூணரை மணிக்கு மதுரைக்கு ஒரு வண்டி . " 
இந்தப் பதிலைக் கேட்டதும் , பாக்கெட்டில் கையை 
விட்டு பணத்தை எடுத்தான் ; ஒரு டிக்கட் வாங்கி 
ரயிலில் ஏறினான் . 

அந்தப் பக்கம் வந்த போலீஸ்காரன் சேகரை 
முறைத்துப் பார்த்தான் : நெருங்கி வந்தான் . 

அடே யார் நீ ? டிக்கட் இருக்கா ? 
அரட்டிக் கேட்டான் போலீஸ்காரன் . அவன் தான் 
என்ன 

செய்ய முடியும் ! * பிக்பாக்கட் அடிக்கும் 
பேர்வழி போல சேகர் காட்சி அளித்தான் ; பேந்தப் பேந்த 
விழித்துக்கொண்டும் இருந்தான் . நல்ல வேளை போலீஸ் 
காரனுக்கு இங்கிலீஷில் பதில் சொன்னான் சேகர் ! 

இல்லாவிட்டால் ...... 61 - வது பிரிவுப்படி சந்தேக 
கேஸ் போட்டு , சேகரை ஜெயிலில் அடைத்திருக்கலாம் 
அந்த போலீஸ்காரன் ! சேகரை மட்டுமென்ன போலீஸ் 
காரன் நினைத்தால் யாரையும் சந்தேக கேஸ் என்பதின் 
பேரில் சிறையில் அடைத்து விடலாம் ! ஜாமீன் எடுக்க 
ஆள் வருகிற வரைக்கும் யாரும் மீண்டுவிட முடியாது . 
அது வரைக்கும் ஜெயில் கஞ்சி சாப்பிட்டுத்தான் ஆக 
வேண்டும் . அந்த எமவாரண்ட் சட்டத்திலிருந்து 


7 


52 


தந்தையின் ஆணை 


சேகர் அதிர்ஷ்ட வசமாக தப்பினான் என்று தான் சொல்ல 
வேண்டும் . 

பத்திரமாக திருமங்கலம் வந்து சேர்ந்தான் . ஸ்டேஷ 
னுக்கு வெளியே நடந்தான் . 

நளினா வீடு எங்கே ? 
• விசாரிக்கலாமா ? " 

வேண்டாம் ! வேண்டாம் ! பிச்சைக்காரத் தோற் 
றத்தில் இருந்து கொண்டு .. பிரபுத்வ நளினாவை விசாரிக்க 
வேண்டாம் ! " 

அப்புறம் வேறு வழி ! ” 
ஆம் ! ஒன்றுமில்லை ! விசாரிக்க வேண்டியதுதான் . 
இந்த மனப் போராட்டத்திற்கு பின் நளினா வீட்டை 
சேகர் கண்டுபிடித்து விட்டான் . ஆனால் -- 
உள்ளே போகவா ? " 
போவதற்குத்தானே வீட்டை கண்டுபிடித்தோம் . " 
" வேறு யாராவது உள்ளே இருந்தால் ... ? 

கள்ளமுள்ளவனுக்கல்லவா அந்த பயம் ? 
“ உண்மைதான் ! நளினா என் சிநேகிதை செல்லத் 
தான் வேண்டும் . 

முன் பின் யோசியாதபடி மட மடவென்று உள்ளே 
நுழைந்தான் சேகர் . 

ஏ ! ஏ ! யார் நீ ? பிச்சைக்காரன் மாதிரி இருக்க 
திறந்த வீட்டில் நாய் மாதிரி ..... 

இந்தப் பேச்சை சேகர் எதிர்பார்க்கவில்லை . என்ன 
செய்வது ? துடுக்குத்தனமான வேலைக்காரி அப்படி 
பேசிவிட்டாள் . 

அங்கே என்ன சப்தம் ? 


ஆசைத்தம்பி 


53 . 


இப்படி கேட்டுக்கொண்டே நளினா உள்ளே இருந்து 
ஹாலை நோக்கி வந்தாள் ! 
" சீ ! பிச்சைக்காரன் என்று ஒரு 

வேலைக்காரி 
கேட்டபின் நிற்பதா ? நளினாவும் வேண்டாம் . அவள் 
நட்பும் வேண்டாம் ! 

வீதியை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் சேகர் . தன் 
ஏழ்மை முகத்தை நளினாவுக்குக் காட்ட அவன் பிரியப் 
படவில்லை . 

எவனோ தெரியல்லம்மா ! மடமடன்னு உள்ளே 
வர்றான் ! இப்படிப்பட்டவன் நாம் அசந்தா திருடிக் 
கிட்டே போயிடுவான் . 

நளினாவின் கேள்விக்கு வேலைக்காரியின் விளக்கமான 
இரண்டாவது பதில் . 
திருடன் ! திருடன் ! 

அழையா வீட்டில் நுழைந்தாய் அல்லவா ? 
உனக்கு பரிசுடா ! பரிசு ! போ நிற்காதே ! சென்றுவிடு ! 

மனப் புயலால் தள்ளப்பட்ட சேகர் வேகமாக அடி 
எடுத்து வைத்தான் . 

" நில் !... நடக்காதே ! அப்படியே நில் ! " 

போலீஸ்காரன் சப்தத்திலே கூட இவ்வளவு கடுமை 
இல்லை : ஆனால் குயில் மொழி பேசும் நளினாவின் குரலில் 
... பயங்கரம் தொனித்தது . அசையாமல் நின்றான் சேகர் . 

“ யார் நீ ! எதற்காக வந்தாய் ? " 
சேகர் அசையவில்லை . 
என்ன நான் கேட்கிறேன் . நீ நிற்கிறாயே ! 


54 


தந்தையின் ஆணை 


இப்படிக் கூறிக்கொண்டே நளினா அவனுக்கு முன் 
னால் சென்றாள் . சேகர் பேசவில்லை : அவன் கண்களில் 
இருத்து வழிந்த கண்ணீர்த் துளிகள் தான் பேசின ! 

உன்மேல் குற்றமில்லை நளினா ! நான் வந்திருக்கக் 
கூடாது . 

இல்லை . வரவேண்டும் : வருகிறேன் என்று அறி 
வித்திருக்க வேண்டும் . இரயிலடிக்கு வந்து நான் வர 
வேற்றிருக்கவேண்டும் . 

பதில் சொல்ல சேகர் வாயைத் திறந்தான் : ஆனால் 
நளினா பேச விடவில்லை . உள்ளே அழைத்துச் சென் 
றாள் : குளிக்கச் செய்தாள் : நாகரீகமாக அலங்கரிக்கச் 
செய்தாள் : வெகுண்டு பேசிய வேலைக்காரி , சுருண்டு 
ஒடுங்கி காலைப் பலகாரத்தை இருவருக்கும் பரிமாறினாள் . 
சாப்பிட்ட பின் இருவரும் சோபாவிலே உட்கார்ந்தார்கள் . 

ஆமாம் தங்களின் இந்த நிலைக்குக் காரணம் ! 

நான் தான் அனாதை என்று முன்னமே சொன் 
னேனே. " 
புத்திசாலித்தனமாக பொய் சொன்னான் சேகர் . 
உங்கள் தாய் தந்தையின் வரலாறுதான் என்ன ? 

நான் தவழும் பருவத்திலேயே பரலோகம் போய் 
விட்டார்கள் . 

இந்தப் பொய்யைக் கூறும்போது சேகர் கண்கள் 
கலங்கின ; இதை நளினா கண்டு விட்டாள் ; மேற் 
கொண்டு எதுவும் கேள்வி கேட்க அவள் விரும்பவில்லை . 

சேகர் ! இனி நீங்கள் எங்கும் போகக் கூடாது . 
இங்கேயே இருக்க வேண்டும் . நமது கனவு நனவாகும் 
காலம் வந்து விட்டது . 


ஆசைத்தம்பி 


55 


இதற்கு பதில் சொல்லவில்லை ; பதுமைப் போல் 
அசையாதிருந்தான் . “ ஐயோ ! பெற்ற தாய் கூட 
செத்து விட்டாள் ! என்று 

என்று ஈனத்தனமாகப் பொய் 
சொல்லி விட்டேனே , என்று அவன் மனதில் வேதனைத் 
தீ பற்றி எரிந்து கொண்டிருந்தது . 


ஆனால் ? 


ப 


அதே நேரத்தில் லீலாவின் தந்தை . ஆம் - சேகரின் 
மாமனார் , பாலைவன மயானத்தில் எரிந்து கொண்டிருந்தார் . 

17. அலை மோதுதே ! 
லீலாவின் அழுகை அன்றோடு நின்றுவிடவில்லை ; 
அவள் அழுகை ஓர் தொடர் கதையாக மாறியது .. 
தொடர் கதையிலே பல சம்பவங்கள் வருமல்லவா ? 
அதைப் போலவே ஒரு நாள் தந்தைக்காகவும் , இன்னொரு 
நாள் தாய்க்காகவும் , தன் நிலைக்காகவும் அழுவாள் : 
ஆனால் இரவெல்லாம் சேகருக்காக அழுவாள் . 

லீலாவின் முகத்திலே சதா சோக மேகம் குடிகொண் 
டிருந்தது : தன்னுடைய வருத்தம் மற்றவர்களுக்குத் 
தெரியாதபடி மறைப்பதற்கு எவ்வளவோ முயற்சித்தாள் . 
நெருப்பை துணிக்குள்ளே மறைத்தால் , துணி எரியும் 
புகை தெரியுமல்லவா ? அதைப் போலவே லீலாவின் 
முகத்திலே அவளின் உள்ளக் குமுறல் அப்படியே பிரதி 
பலித்தது . 

இந்தக் காட்சியைக் காணச் சகிக்காத வள்ளியம் 
மாள் மருமகளுக்கு எவ்வளவோ ஆறுதல் சொன்னாள் . 
வயிற்றுப் பசிக்கு பழைய கஞ்சி வேண்டுமானால் ஓரளவு 
ஆறுதல் தரலாம் . 

வெறும் வார்த்தைகள் ஆறுதல் 


. 


56 


தந்தையின் ஆணை 


ஆனால் 


தருமா ? கணவனை பிரிந்த லீலாவுக்கு கவலைப்படாதே 
என்ற வார்த்தைகள் ஆறுதல் அளிக்குமா ? கண்ணீர் 

. 
விட்டுக்கொண்டே தான் இருந்தாள் லீலா : 

நடராஜா ! நம்ப சேகரை எப்படியாவது தேடி 
அழைத்து வா ! 

இது தாய் பாசத்தின் வேண்டுகோள் . 
“ பேசாமல் இருங்கள் போனவன் திரும்பிவருவான் . 
முன் கோபத்தின் முடிவான பதில் . 

பாவம் ! வள்ளியம்மாள் என்ன செய்ய முடியும் ? 
பல தடவை நடராஜனிடம் சொல்லிப் பார்த்தாள் . ஒரே 
பிடிவாதமாக நடராஜன் மறுத்து விட்டான் . 
சேகர் சென்றதிலிருந்து நடராஜனும் நடைப் பிணமாக 
வே வாழ்ந்து வந்தான் . 

நாடார் குடும்பத்தில் ஒருவன் குறைந்தது வானத்தில் 
மேகங்களுக்கிடையே அரைகுறை சந்திரன் பிரகாசிப்பது 
போலவே தோற்றமளித்தது . 

பௌர்ணமி , வராமலா 
போகும் ? இந்த எண்ணத்தில் நாட்கள் கடந்து கொண் 
டிருந்தன . 

ஆனால் - லீலா நாளுக்கு நாள் கவலையால் தேய்ந்து 
மெலிந்து கொண்டே வந்தாள் . இதை புரிந்து கொண்ட 
நடராஜன் , லீலாவுக்கு ஆறுதல் அளிக்கப் புத்தகங்கள் 
படிக்க ஏற்பாடு செய்ய நினைத்தான் . விருதுநகர் முனி 
சிபல் லைப்ரரியில் மூன்று ரூபாய் கட்டி தான் ஒரு அங்கத் 
தினராகச் சேர்ந்தான் ; தேவையானப் புத்தகங்களைப் 
படிக்க வசதியும் , தேவையில்லாதபோது பணத்தைத் 
திருப்பிப் பெற்றுக்கொள்ளவும் அங்கு ஒரு வாய்ப்பு 
இருந்தது . நிறைய நாவல்களை லீலா படிக்க நட்ராஜன் 
ஏற்பாடு செய்தான் . 


ஆசைத்தம்பி 


31 


நாவலில் வருகிற பல சம்பவங்கள் தன் வாழ்க்கை 
யில் நடந்ததாக இருக்கக்கண்டாள் .. கஷ்டப்படுகிற 
கதாபாத்திரங்களெல்லாம் , தான் என்ற உணர்ச்சி 
அவளுக்கு ஏற்பட்டதால் , புத்தகப் படிப்பில் அவளுக்கு 
புது வேதனைதான் தோன்றியது . 

ஆனால் - மராட்டிய அறிஞன் காண்டேகர் எழுதிய 
சில புத்தகங்களை லீலா படித்துப் பல உண்மைகளை 
உணர்ந்தாள் . 

குழந்தைகள் பொம்மைகளோடு சதா விளையாடு 
வதைப்போல என் கணவர் என்னோடு ........ நான் என்ன 
மரக்கட்டையா ? " 

இதிலே யார் குற்றவாளி ? கணவனா , மனைவியா ? 
அல்லது அவ்விருவரையும் புருஷன் மனைவியாக்கிய 
சமூகமா ? கட்டுக்கடங்காத கணவன் கதி என்ன ? 

இந்தக் கணவரின் ரகத்தைச் சேர்ந்தவரா என் 
சேகர் ? .... இல்லை ! இல்லை ! பல மாதங்களுக்குப்பின் 
ஏன் , வருடங்களுக்குப்பின் , என் பக்கத்திலே வந்தார் . 
தழுவும் கொடியாக இருக்கவேண்டிய நான் . பாழாய்ப் 
போன வெட்கத்தால் , படர மறுத்தேன் : அறுபட்டு 
நிற்கிறேன் . 

காண்டேகரின் சிறு தீப்பொறி லீலாவின் அறிவுக் 
கண் இமையை சிறிது திறக்கவைத்தது . 

இன்னொரு ஆசிரியரின் புத்தகத்தைப் புரட்டினாள் 
லீலா . 

கனகமணி கட்டிலிலே , கரிய கூந்தலை விரித்துப் 
போட்டு , கலங்கிய கண்களோடு காதலன் வரவுக்காக 
காத்திருக்கிறாள் காதலி ! - என்றெல்லாம் கற்பனை உலக 


தந்தையின் ஆணை 


காதலிகளைப்பற்றி வரைந்து தள்ளுகிறீர்களே , உண்மை 
யில் நீங்கள் எழுதுகிற மேஜைக்குப் பக்கத்திலே , பெரு 
மூச்சோடு உறங்குகின்ற உங்கள் மனைவியின் உள்ளத்தை 
நீங்கள் உணர்ந்ததுண்டா ? 

ஐயோ ! என் சேகர் உள்ளத்தை நான்தான் உணர 
வில்லை . அந்த பெருமூச்சு , கலங்கிய கண்கள் விம்மும் 
இதயம் , ஏக்கம் , துக்கம் ஆகிய அனைத்தும் அன்று 
இருந்ததில்லை . இன்று இருக்கிறது . அன்று தூக்கம் 
இருந்தது : ஆனால் இன்று ? அழுகிறேன் : அழுது 
கொண்டிருக்கிறேன் . 

இப்படிப் புலம்பினாள் லீலா ; புத்தகப் படிப்பின் 
பயனாக புதுப்புதுக் கனவுகள் கண்டாள் . வண்ணமலர் 
வாடிக்கொண்டே வந்தது : புதுமைப் புஷ்பம் பொசுங் 
கிக்கொண்டே வந்தது . 

இந்தக் காட்சிகளைக் கண்ட வள்ளியம்மாள் படுக்கை 
யிலே படுத்தாள் ; காய்ச்சல் அவளைக் கட்டிப்பிடித்தது ; 
இருமலும் இடைவிடாது அவளை வாட்டியது . 

" சேகர் ! சேகர் ! 


இந்த சோகக்குரல் ஈனஸ்வரத்தில் அடிக்கடி எழுந் 
தது . நடராஜன் ஏதோ நாட்டு வைத்தியம் செய்தா 
தவிர சேகரை தேடவேண்டுமே என்று அவன் மனது 
நாடவில்லை . 

அதற்குக் காரணம் அவன் பைத்தியம் 
போல் காட்சியளித்தான் . 
ஆஸ்பத்திரி ! ஆஸ்பத்திரி ! 

! 
இது நடராஜனின் அன்றாட புலம்பல் ! 


ஆசைத்தம்பி 


59 


18 . என் எண்ணம்போலே ! 
நளினாவுக்கும் ஆஸ்பத்திரி வைக்க வேண்டும் என்ற 
ஆசை அதிகமாக இருந்தது . சம்பளத்திற்கு வேலை 
செய்யும் சர்க்கார் உத்தியோகமும் , பிற டாக்டர்களின் 
உத்திரவுப்படி ஊழியம் செய்யவும் நளினாவுக்கு ஆரம் 
பத்திலிருந்தே சுத்தமாகப் பிடிக்கவில்லை . 

ஆஸ்தி நிறைய இருப்பதால் ஆஸ்பத்திரி எப்படியும் 
வைக்க முடியும் என்ற நம்பிக்கை அவளுக்கு இருந்தது . 
அதோடு ஆதரவுக்கு சேகர் இருப்பதை அறிந்து ஆண் , 
பெண் இரு பாலர்களுக்கும் சேவை செய்து , ஆஸ்பத் 
திரியை திறம்பட நடத்த முடியும் என்ற நம்பிக்கை 
அவளுக்கு இருந்தது . 

பரீட்சையிலும் இருவரும் முதல் தரமாகத் தேறி 
டாக்டர் பட்டமும் பெற்றனர் . அந்தத் தொழிலுக்குரிய 
பயிர்ச்சியும் இருவர் சேர்ந்தே பெற்றனர் . இருவருக்கும் 
வெளியில் நல்ல கிராக்கிகள் மோதின . 

அதில் ஏதாவது ஒரு வேலையைத் தான் போய்ப் 
பார்ப்பதாக நளினாவிடம் கூறினான் சேகர் . அதற்கு 
நளினா சம்மதிக்காமல் இருவரும் சேர்ந்து ஒரு ஆஸ்பத்திரி 
நடத்தலாம் என்று யோசனை கூறினாள் . அதை சேகர் 
ஒப்புக்கொண்டதும் , எந்த ஊரில் ஆஸ்பத்திரி திறக்க 
ஏற்பாடு செய்யலாம் என்ற பிரச்னை கிளம்பியது . 

ஏதாவது ஒரு கிராமத்திலே ஆஸ்பத்திரி வைக்கலாம் 
என்று நளினா யோசனை சொன்னாள் . 
அதை சேகர் 

சேகர் ஒத்துக்கொள்ளவில்லை . 
ஆட்சேபித்தான் . நியாயமான சில காரணங்கள் கூறி 
அதுமட்டுமல்ல , திருமங்கலத்திலேயே அதற்குத் தக்க 


பலமாக 


8 


60 


தந்தையின் ஆணை 


ஏற்பாடு செய்யலாம் என்று சேகர் சொன்னான் ; அதை 
ஏனோ நளினா மறுத்து விட்டாள் . 

மதுரையில் என்று சேகர் ஆலோசனையைக் கூட 
நளினா மறுத்துவிட்டு , விருதுநகரில் திறக்கலாம் என் று 
கூறினாள் . அது சேகருக்கு பிடிக்கவில்லை . என்றாலும் 
கடைசியில் ஒப்புக்கொண்டான் . 

அதன் பின் இருவரும் விருதுநகர் சென்று , வசதி 
யான இடங்களை வாடகை பேசி முடித்துவிட்டு , சாமான் 
வகைகள் 

வாங்க சென்னை சென்றனர் . பதினைந்து 
நாட்களில் எல்லா வேலைகளும் பூர்த்தியாயின் . 

திறப்பு விழா அழைப்பிதழ் அச்சிடப்பட்டது . 
அந்த அழைப்பிதழ் நளினா பெயரில் இருந்ததே தவிர 
சேகர் பெயரில் இல்லை . அதற்குக் காரணம் சேகரின் 
கண்டிப்பான பேச்சு தான் . 

வியாதிக்கும் பிரமுகர்களுக்கும் விசேஷமான 
தொடர்பு இருக்குமோ என்னவோ ,, அச்சிடப்பட்ட 
அழைப்பிதழ்கள் பிரமுகர்களுக்கு மட்டும் அனுப்பப் 
பட்டன ! திறப்பு விழா வைபவமும் இனிது நடந் 
தேறியது . 

டாக்டர்களிடத்திலே கோபம் , சிடுசிடுப்பு கொஞ்சங் 
கூட இருக்கக்கூடாது . அப்படி இருந்தால் வியாதியஸ் 
தர்கள் வரவே பயப்படுவார்கள் . நளினாவும் , சேகரும் 
ஒவ்வொருவரையும் நன்கு உபசரித்தார்கள் . குழந்தைகள் , 
பெண்கள் ஆகியவர்களுக்கு வைத்தியம் செய்வதை 
நளினா மேற்கொண்டாள் . 

சில டாக்டர்களுக்கு இரவு நேரங்களிலே வெளி 
வருவதென்றால் இமயமலையில் ஏறுவதுபோல் நினைப் 


ஆசைத்தம்பி 


61 


பார்கள் . ஆனால் இருவரிடத்திலும் அந்தக் குணம் 
இல்லாததால் , ஆஸ்பத்திரி நல்ல வருமானத்தோடு நடக்க 
ஆரம்பித்தது . 

ஒரு நாள் நடராஜனும் , வள்ளியம்மாளும் அந்த 
ஆஸ்பத்திரிக்கு வந்தார்கள் . உதவிக்கு லீலாவும் உடன் 
வந்திருந்தாள் . வள்ளியம்மாள் மிகவும் மெலிந்து காணப் 
பட்டாள் . விருதுநகர் புது ஆஸ்பத்திரியில் நல்ல மருந்து 
கொடுப்பதாக சுற்றியுள்ள கிராமம் பூராவும் செய்தி பரவி 
இருந்தது . அதைக் கேட்ட பின்பே நடராஜன் தன் 
தாயாரை அழைத்து வந்தான் , தன் அருமைத் தம்பி 
சேகர் அங்கு இருப்பதாக அவனுக்கு தெரியவே தெரியாது . 

வள்ளியம்மாளை உள்ளே அழைத்துச் சென்றான் நட 
ராஜன் . சேகர் இருக்கிற பக்கமே கூட்டிச் சென்றான் ; 
லீலாவும் கூடச் சென்றாள் . எதிரே வந்த நர்ஸ் அவர்களை 
தடுத்து நிறுத்தி , • பெண்களுக்கு இந்தப் பக்கமல்ல 
என்று கூறி வேறு பக்கம் அழைத்துச் சென்றாள் , வழக் 
கம்போல் நளினா நன்கு கவனித்து அனுப்பி வைத்தாள் . 

இப்படியே நோயாளிகள் பெருகினர் : பணமும் 
பெருகியது , சொந்த இடங்கள் சில நளினா வாங்கினாள் , 

ஓய்ந்த நேரத்தில் சேகர் மருந்துகளை ஆராய்ச்சி செய் 
வதிலே ஈடுபட்டான் . பெரும் நோய்களை தடுப்பதற்கு 
சிறந்த மருந்துகளை தயாரிப்பது அவன் லட்சியமாக 
இருந்தது . முயன்றால் முடியாதது ஒன்று உண்டா ? 
பார்வை இழந்த கண்களுக்கு ஜீவசக்தி அளிக்கும் அற்புத 
மருந்து ஒன்று கண்டு பிடித்தான் ; அதை அரசாங்கம் 
பல பரீட்சைக்குப் பின் அங்கீகரித்ததோடு , சேகருக்குக் 
கௌரவப் பட்டமும் சூட்டியது . மாகாணத்தில் உள்ள 


62 


தந்தையின் ஆணை 


பிரபல டாக்டர்கள் எல்லாம் சேகரைப் புகழ்ந்தார்கள் . 
சேகருக்கு வந்த பெருமை தனக்கு வந்ததாக நினைத்து 
மகிழ்ந்தாள் நளினா . 

அந்தக் கண் மருந்து நளினாவையும் , சேகரையும் 
லட்சாதிபதிகளாக்கியது . பங்களா வாசிகளாக்கியது . 
கார்கள் வைத்திருக்கும் கனவான்களாக்கியது . ஆனால் 

19. பிள்ளையோ பிள்ளை ! 
வள்ளியம்மாள் , நடராஜன் , குமார் , மாணிக்கம் 
ஆகியவர்கள் வாழ்க்கையில் , நாளுக்கு நாள் வறுமையின் 
வேகம் அதிகரித்ததே தவிர , வேறு எந்த முன்னேற்றழும் 
இருக்கவில்லை . 

வள்ளியம்மாளும் , லீலாவும் ஒருவர் மாறி ஒருவர் 
படுக்கையிலே படுப்பதும் , எழுந்து நடமாடுவதுமாக 
இருந்தனர் . வருமானத்தின் கால் பாகத்தை வைத்திய 
செலவு மாதா மாதம் விழுங்கிக்கொண்டு வந்தது . 

நடராஜன் பேய் பிடித்தவனைப்போல எந்த நேரமும் 
மௌனி யாக காட்சியளித்தான் . லீலாவும் , தன் தாயா 
ரும் படும் வேதனை அவனை மேலும் பைத்தியமாக்கியது . 

இளையவனான மாணிக்கம் ஒருவன்தான் துள்ளிக் 
குதித்தாடும் பள்ளி வாழ்க்கையிலே மிதந்துகொண்டிருந் 
தான் . அதுவும் விருதுநகர் பள்ளிக்கூடத்திலே சம்பளம் 
இல்லாதிருந்ததினால்தான் அந்த பாதையில் 
கல்லாக ஒன்றும் இருக்க முடியவில்லை . 

குமார் சிறிய பலசரக்குக் கடையைக் கட்டிக் 
கொண்டு தினமும் மாரடித்தான் ரூபாய்க்கு இரண் 
டணா கூட கிடைப்பது கஷ்டம் . அதிலும் கிராமத்தில் 


தடைக் 


ஆசைத்தம்பி . 


63 


பெரும்பாலோர் கடன் வாங்கும் கர்ண பரம்பரையைச் 
சேர்ந்தவர்களாய் இருந்தனர் . எந்த சாமான் கடையில் 
இல்லை என்பதை அறிந்து உடனுக்குடன் வாங்கி விற்க 
வேண்டிய வேலை குமாருக்கு இருந்தது . தன் ஒண்ணரை 
வயது மகனான தேவராஜனின் மழலைப் பேச்சைக் கேட் 
கக்கூட அவனுக்கு நேரமில்லை . 

அன்று குமாருக்கு இருபது ரூபாய் அவசரமாகத் 
தேவைப்பட்டது கடன் புள்ளிகளை தேடிக்கொண் 
டிருந்தால் கடையை மூடிவிட நேரும் என்பதை குமார் 
உணர்ந்தான் . மேல் கொண்டு சாமான்கள் வாங்கி வைக்க 
ரூபாய் இருப்பது குறைவாக இருந்தது . 

அண்ணா ! இருபது ரூபாய் இருந்தால் கொடுங்கள் . 
அவசரமாகத் தேவைப்படுகிறது . 

இப்படி நடராஜனிடம் குமார் கேட்டதும் • இதோ 
தருகிறேன் - என்று சொல்லிவிட்டு . பணத்தைக் 
கொண்டுவந்துதர உள்ளே சென்றான் அப்போது அவன் 
மனைவி பார்வதி அங்கே வந்தாள் . 

எதற்காக பணத்தை எண்ணிக்கொண்டிருக் 
கிறீர்கள் ? 

தம்பி குமாருக்கு இருபது ரூபாய் வேண்டுமாம் ! 
ஆமாம் ! உங்களுக்கு வேறு வேலை இல்லை . இப் 
படியே கொடுத்துக்கொண்டிருந்தால் நடுத்தெருவில் நிற்க 
வேண்டியதுதான் . பணம் இல்லை என்று சொல்லி 
விடுங்கள் . " 

கோபமாக கூறிய பார்வதி நடராஜனிடமிருந்து 
பணப்பையை பறித்து , பெட்டியினுள் போட்டு பூட்டி 
சாவியை கையில் வைத்துக்கொண்டாள் , 


64 


தந்தையின் ஆணை 


தன் குடும்ப நிலையை எண்ணி , மனம் கொந்தளித்து , 
பேதளித்து இருந்த நடராஜன் மௌனமாக பிணம்போல 
நடந்தான் . ஆவலோடு எதிரே வந்தான் குமார் .. 

அண்ணா ! பணம் தருகிறீர்களா ? 
குமாரின் கேள்வி , குத்தூசியால் குடலில் குத்தியது 
போல் இருந்தது . நடராஜன் என்ன சொல்வது என்று 
கலங்கினான் . 

தம்பி ! கைவசம் பணம் இல்லை ! 
இந்தப் பொய்யை நடராஜன் எப்படியோ சொல்லி 
விட்டான் ; தலைமேல் பெரிய சுமையாக மலைபோன்ற 
ஒரு பொருள் இருந்தது அதை கீழே இறக்கிவிட்டால் 
எப்படி இருக்குமோ அப்படி காட்சி அளித்தான் நடரா 
ஜன் , தம்பியை சமாதானப்படுத்தி அனுப்பிய உடன் . 

பணத்திற்கு என்ன செய்வதோ என்ற வேதனை 
யோடு குமார் அங்கிருந்து சென்றான் . குமாரின் குழந்தை 
தேவராஜன் அப்பா என்று சொல்லிக்கொண்டே , 
பெட்டி இருந்த அறைக்கு வந்தான் . அப்பாவை காணா 
மல் அங்கேயே விளையாட ஆரம்பித்தான் . 

பெட்டி பூட்டை பிடித்து தேவராஜன் ஆட்டினான் 
அது சரியாக பூட்டப்படாததால் திறந்துகொண்டது . 
பெட்டி திறக்கப்பட்டது . அந்த பணப்பை குழந்தையின் 
கைக்கு வந்தது . அதை கையில் வைத்துக்கொண்டே 
தேவராஜன் விளையாடிக்கொண்டு அறைக்கு வெளியே 
வந்தான் . 

அந்தப் பணப்பையை கீழே போடுவதும் எடுப்பது 
மாக சிரித்து ஆடிக்கொண்டே இருந்தான் குழந்தை 
தேவராஜன் . வீட்டின் ஓரத்திலே சென்றுகொண்டி 


ஆசைத்தம்பி 


65 


என்று 


ருந்த சாக்கடையிலே அந்தப் பணப்பை விழுந்தது ; 
விழுந்து விட்டதே என்று அந்தப் பையன் அழுது 
கொண்டே நின்றான் . 

ஏண்டாகண்ணு அழுகிறாய் - என்று கேட்டுக் 
கொண்டே தாய் அங்கே வர , பையன் சாக்கடையை 
காட்டி கையை நீட்டினான் ; லட்சுமி உள்ளே பார்த்தாள் . 
அழுக்கு தண்ணீர் தெரிந்ததே தவிர வேறு எதுவும் 
காணப்படவில்லை : ஆனாலும் பையன் அழுதுகொண்டே 
இருந்தான் . ஏதோ விழுந்திருக்கவேண்டும் 
கருதிய லட்சுமி , காலைவிட்டுப் பார்க்கலாமே என்று 
கீழே இறங்கினாள் : ஆனால் அப்போது வந்த குமார் 
" ஏன் சாக்கடையில் காலைவிடப் போகிறாய் " - என்று 
கூறி தடுத்துவிட்டான் . 

குழந்தை மேலும் அழுதது . பணத்திற்கு என்ன 
செய்வது என்று வேதனைப் பட்டுக்கொண்டிருந்த குமா 
ருக்கு கோபம் வந்தது ; குழந்தையை அடித்தான் . 

பிள்ளை இல்லாமல் சிலர் வேதனைப்படுகிறார்கள் , நீங்கள் 
இப்படி அடிக்கிறீர்களே - என்று லட்சுமி குழந்தையை 
வாரி முத்தமிட்டாள் . 

இதைக்கண்ட நடராஜன் மனைவி பார்வதிக்கு . 
குழந்தையில்லையே என்ற வருத்தமும் , பொறாமையும் 
ஏற்பட்டது . தனக்கு குழந்தை இல்லாததை நினைத்து 
கவலைப்பட்டாள் . 

20. மற்றொரு பிரிவு ! 
இதேசமயத்தில் விருதுநகரிலே ஒரு 

வெற்றிலை 
சாமியார் ஒருவன் வந்திருந்தான் . அவன் தாம்பூல 
எச்சிலை எந்தப்பெண் குடித்தாலும் கருதரித்துவிடுவார்கள் 
என்ற கட்டுக்கதை மக்களிடம் பரவி இருந்தது . 


66 


தந்தையின் ஆணை 


பிள்ளை ஆசைகொண்ட பார்வதி இந்த சாமியாரைக் 
காண விருதுநகர் வந்தாள் : அதற்குள் அந்த சாமியாரை 
பித்தலாட்டக்காரன் என்று உணர்ந்துகொண்ட விருதை 
மக்கள் , பாதுகா பட்டாபிஷேகம் செய்து விரட்டி விட்ட 
தாகக் கேள்விப்பட்டாள் . அவளுக்கு மிகவும் வருத்த 
மாய் இருந்தது . 

ஆனால் - ஆறுதல் ஏற்படுகிறாப்போல , அருப்புக் 
கோட்டையிலே ஒரு மந்திரவாதி இருப்பதாகவும் , அவ 
னிடம் போன உடனே எதற்காக வந்திருக்கிறோமென்று 
சொல்லிவிடுகிறான் என்றும் பார்வதி கேள்விப்பட்டு 
அருப்புக்கோட்டை சென்றாள் . 

முப்பது ரூபாய் கொண்டு வாருங்கள் ஒரு தாயத்து 
செய்து தருகிறேன் : அதை 

போட்டுக்கொண்டால் 
அடுத்த மாதமே கர்ப்பமாவீர்கள் என்றான் மந்திரவாதி . 
பார்வதிக்கு ஆனந்தம் தாங்கமுடியவில்லை . 

வீட்டுக்கு ஓடோடி வந்தாள் ; பணம் எடுக்க 
பெட்டி அருகே விரைந்து சென்றாள் : ஆனால் திகைத்து 
நின்றாள் . பணப்பையைக் காணோம் என்றதும் . 

இதில் இருந்த பணப்பை எங்கே ? தன் கணவரே 
எடுத்திருப்பாரா , தன் தம்பிக்கு கொடுக்க ? அவ்வளவு 
தூரத்திற்கு ஆளாகிவிட்டாரா ? 

பார்வதி பத்ரகாளியாகி விட்டாள் ! வேகமாக 
வந்தாள் : கன்னத்திலே கை வைத்துக்கொண்டு கணவன் 
உட்கார்ந்திருப்பதைக் கண்டாள் . 

" எனக்கு தெரியாமல் இப்படி பணத்தை எடுக்க 
எத்தனை நாள் காத்திருந்தீர்கள் ? 


- 


ஆசைத்தம்பி 


67 


பார்வதியின் இந்தக் கேள்வியைக் கேட்டதும் 
நடராஜன் திடுக்கிட்டான் . 

" என்ன உளறுகிறாய் ? 
உளறவுமில்லை ; கிளறவுமில்லை ! 

கிளறவுமில்லை ! பெட்டியில் 
இருந்த பணம் எங்கே ? " 

நீதானே பெட்டியை பூட்டி சாவியை வைத்திருந் 


தாய் ? " 


t 


உ 


பூட்டை டைத்துத்தான் எடுத்திருக்க 
வேண்டும் . 

வீணாகப் புலம்பாதே ! போய்த் தேடிப்பார் ! 
" நீங்க எடுக்கவில்லையா ? அப்ப சரிதான் . ஒரு 
ட்டுக்குள்ளேயே திருட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டது 
இந்த திருட்டை கண்டுபிடிக்காமல் விடமாட்டேன் . 

ஒப்பாரி வைக்க ஆரம்பித்தாள் பார்வதி . நடராஜ 
னால் சகிக்க முடியவில்லை . " கத்தாமல் உள்ளே போடி , 
எல்லாவற்றையும் கவனிக்கலாம் " -என்று சொல்லி 
பார்வதியை உள்ளே அனுப்பினான் நடராஜன் . கவலை 
மேலும் , மேலும் சூழ்ந்தது . 

அண்ணா சாப்பிடப் போகலாமே ! , 
என்று சொல்லிக்கொண்டே நடராஜனின் தம்பி 
குமார் அங்கே வந்தான் . நடராஜன் ஒன்றும் பேசாமல் 
அவன் பின்னாலேயே புறப்பட்டான் ; இருவரும் சாப்பிட 
உட்கார்ந்தனர் : குமாரின் மனைவி லட்சுமியே இருவருக் 
கும் பறிமாறினாள் . நடராஜனும் குமாரும் சாப்பிட 
கையிலே சாதத்தை எடுத்தார்கள் ; வாயை நோக்கி கை 
சென்றது : அப்போது அங்கே பார்வதி வந்தாள் ! 

யாராயிருந்தாலும் சரி ! பணத்துக்கு வழி சொல் 
லிட்டுதான் சாப்பிடணும் 

9 


- 


68 


தந்தையின் ஆணை 


இதைக்கேட்ட நடராஜனுக்கு கோபம் வந்தது , 
முகம் சிவந்தது . 
பார்வதி ! பேசாமல் போ ! 

முடியாது ! களவுபோன பணம் கிடைத்தபின் 
தான் சாப்பிடவேண்டும் ! " 
திருட்டுப்போன பணம் எப்படியடி வரும் ? 

எடுத்தவர்கள் கொடுக்கவேண்டும் ! 
யார் எடுத்தது என்று தெரியுமா ? 

தெரியாமல் என்ன ! உங்ககிட்ட பணம் கேட்ட 
உங்க தம்பிதான் எடுத்திருக்கணும் . 

பார்வதியின் இந்த பதிலைக் கேட்டதும் குமார் 
அதிர்ச்சியடைந்தான் . தேள் கொட்டியவனைப்போல் 
துடித்து எழுந்தான் ; அவன் முகத்தில் வியர்வை வழிந் 
தோடியது . 

அண்ணா ! இனி நான் இந்த வீட்டில் இருக்க 
பிரியப்படவில்லை . இப்போதே வேறு வீடு போகிறேன் . 

என்று சொல்லிக்கொண்டே குமார் கையைக் கழு 
வினான் : தன் குழந்தை தேவராஜனை கையில் தூக்கினான் ; 
தன் மனைவி லட்சுமியை ஏறிட்டுப்பார்த்தான் ; சோக 
உருவெடுத்து நின்று கொண்டிருந்தாள் ! 

லட்சுமி ! ... புறப்படு 
குமார் , குழந்தை தேவராஜன் , லட்சுமி 
மூவரும் வீதியை நோக்கி நடந்தனர் . இதைக்கண்ட 
நடராஜன் மின்சாரத்தால் தாக்குண்டவனைப்போல 
பிரக்ஞை அற்று ஸ்தம்பித்திருந்தான் . பாவம் --- தந்தை 
மறைவு : சேகர் இல்லாத குறை - வறுமை : இதற்கு 


ஆகிய 


ஆசைத்தம்பி 


69 


மேல் பெரிய இடி இத்தனையும் நடராஜனை ஊமையாக் 


கியது . 


குமார் | 


ஆனால் - பெற்ற மனம் சும்மா இருக்குமா ? வள்ளி 
யம்மாள் ஓடோடி வந்தாள் . 

குமார் ! போகாதே ! என்னைத் தனியாக விட்டுப் 
போகாதே ! 
தாயின் வேண்டுகோளைத் தட்டாதவன்தான் 

ஆனால் -- தன்மானம் , சுயமரியாதை ஆகிய 
இரண்டும் இல்லாத இடத்திலே இருப்பதை விட இறப் 
பதுமேல் என்று கருதினான் குமார் ! வீட்டை விட்டு 
வீதிக்கு வந்துவிட்டான் குமார் ! அப்போதும் பார்வதி விட் 
டாளா ? பின் தொடர்ந்தாள் ; குமாருக்கு முன்னே போய் 
நின்று அவனைப் போகவொட்டாமல் தடுத்து நிறுத்தினாள் . 

எடுத்த பணத்தை கீழே வைத்துவிட்டுப்போ ! 
இப்படி நடுரோட்டிலே நின்றுகொண்டு சண்டித் 
தனம் செய்தாள் . பார்வதி ! எதற்கும் ஒரு எல்லை உண் 
டல்லவா ? நடராஜனால் பொருக்க முடியவில்லை . வீதியை 
நோக்கி வேகமாக வந்தான் . 

" என் தம்பியை மறித்துப் பணம் கேட்க உனக் 
கென்னடி உரிமை ? 

இப்படி கூறியபடி பார்வதி கன்னத்திலே ஓங்கி 
அறைந்தான் நடராஜன் . அந்த அடி , குமாரின் அவமா 
னத்தை போக்கும் மருந்தாகிவிடுமா ? வழிமறித்து நின்ற 
மதினி , விலகிவிட்டார்கள் என்று கருதி வீதியோடு 
விரைந்து சென்றான் குமார் குடும்பத்தோடு ! 

ஆனால் - அடிபட்ட பார்வதி அழுது கொண்டே 
விட்டுக்குள் சென்றாள் 


7d 


தந்தையின் ஆணை 


பார்வதியும் , வள்ளியம்மாளும் ஆளுக்கொரு பக்க 
மாக உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தனர் , அப்போது 
தான் பள்ளிக்குச் சென்றிருந்த மாணிக்கம் வந்தான் . அம் 
மாவும் , அண்ணியும் அழுது கொண்டிருப்பதைப் பார்த்த 
அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை , 

ஏம்மா . அழறே ? " 

பரிதாபமான குரலில் மாணிக்கத்தின் கேள்வி ! பதில் 
சொல்ல முடியாமல் வள்ளியம்மாளின் தொண்டையை 
அழுகை அடைத்தது : குமாரின் சாமான்களை தூக்கிச் 
செல்ல அப்போதுதான் கூலி ஆட்களும் வந்தார்கள் . 

அம்மா | சாமான்களை எல்லாம் எங்கே தூக்கிச் 
செல்கிறார்கள் ? " 

மாணிக்கத்தின் மறுகேள்வியைக் கேட்ட வள்ளியம் 
மாள் மௌனமாக இருக்கவில்லை . 

உன் அண்ணன் குமார் தனி வீடு போகிறான் " 
" என்ன ?....... என் அண்ணா போய் விட்டாரா ? 
இதை ஏன் வந்த உடனே சொல்லவில்லை ? ... அண்ணா ! 
அண்ணா ! 

என்று கதறிக்கொண்டே மாணிக்கம் வெளியே ஓடி 
னான் ; அப்போதுதான் வெளியே இறக்கிவைக்கப்பட்ட 
சாமான்களை , உள்ளே இருந்த லட்சுமியிடம் தூக்கிக் 
கொடுத்துக்கொண்டிருந்தான் . 

அண்ணா ! ... அண்ணா ! 
இந்தக் கதறலைக்கேட்டு குமார் திடுக்கிட்டு திரும்பி 
னான் . தன் தம்பி மாணிக்ம் வருவதைக்கண்டான் . 

“ என்ன தம்பி ! 


ஆசைத்தம்பி 


71 


அண்ணா ! நீ தனியாகப் போகக்கூடாது ! பிரிந்து 
போகக்கூடாது..... அண்ணா! அன்று சேகர் அண்ணா 
போய்விட்டார் ! இன்று நீ ! நாளை என் கதி என்ன 
அண்ணா ? ... இப்படியே நீங்கள் ஒவ்வொருவரும் வீட்டை 
விட்டுப் போய்விட்டால் .. நானும் , அம்மாவும் எங்கே 
போவது ? வேண்டாம் அண்ணா ! நம் குடும்பம் சீரழிய 
வேண்டாம் ! என்னோடு வா அண்ணா வீட்டுக்குப் 
போகலாம் ! 

மாணிக்கத்தின் அழுகுரலைக்கேட்டு குமார் மனம் 
இளகிப்போய் , என்ன செய்வதென்று அறியாமல் தயங்கி 
நின்றான் . அப்போது வீட்டுக்குள்ளே இருந்த லட்சுமி 
தன் கணவனை உள்ளே வரும்படி அழைத்தாள் . குமார் 
உள்ளே செல்ல முயர்ச்சித்து கால்களை தூக்கி வைத்தான் ; 
ஆனால் மாணிக்கம் விடவில்லை . முன்னே போய் நின்று 
கொண்டு தடுத்தான் 

அண்ணா ! நீ வீட்டுக்குள் போகக்கூடாது உன்னை 
விடமாட்டேன் . என்று மாணிக்ம் கூறிக்கொண்டிருக் 
கும்போது மீண்டும் லட்சுமி குமாரை அழைத்தாள் , 
குமார் நகர ஆரம்பித்தான் ; மாணிக்கம் வாசல் நடுவே 
கால் நீட்டி படுத்துவிட்டான் . 

அண்ணா ! என் பேச்சை கேட்காமல் நீ வீட்டுக் 
குள்ளே போவதென்றால் என்னைக் கொன்றுவிட்டு போ ! 
இப்படி உறுதியாகவே மாணிக்கம் 

கூறினான் ; பித் 
துப்பிடித்தவனைப்போல குமார் நின்றுவிட்டான் ; அவன் 
தலை சுழன்றது . 

உம் ! வாருங்கள் 

உள்ளே இருந்தபடியே கூறினாள் லட்சுமி ! குமார் 
அசையாமல் நிற்பதைப் பார்த்து , எட்டி கையைப் 


12 


தந்தையின் ஆணை 


பிடித்து உள்ளே இழுத்தாள் ; தன் தம்பி மாணிக்கம் படுத் 
திருப்பதையும் மறந்து தாண்டி உள்ளே சென்றான் , 
குமார் ! 

மாணிக்கம் எழுந்தான் ; வீட்டுக்குள்ளே சென்ற 
அண்ணனைக் கூப்பிட்டான் ! பதில் இல்லை , மதினி நீங் 
களாவது மனமிரங்குங்கள் ; - என்று மன்றாடினான் ! 

இதைப் பார்த்து வீதியிலே பெறுங்கூட்டம் கூடி 
விட்டது ; எல்லோரும் பரிதாபப்பட்டார்கள் , 

அடடே ! தேவராஜர் குடும்பம் இப்படியா போக 
ணும் ? இவன் இங்கே பிரிஞ்சி வந்துட்டான் ! அங்கே 
கடன்காரன் தெவராஜர் வீட்டை ஜப்தி செய்கிறான் . 

கூட்டத்திலே ஒருவன் இரக்கப்பட்டு இப்படிப் 
பேசினான் . இதை மாணிக்கம் கேட்டுவிட்டான் . 

“ ஜப்தி . எங்கள் வீட்டிலா ஜப்தி ?" 

தீயை மிதித்தவனைப்போல் மாணிக்கம் தன் வீட்டை 
நோக்கி ஓடினான் . 

21. அட்டைப் பூச்சிகள் ! 
வட்டிக்கடை நடத்துபவர்கள் சாதாரணமானவர் 
களா ? மனித சமுதாயத்திலே வாழும் அட்டைப் பூச்சி 
கள் ! ஏழை மக்களை கசக்கிப் பிழியவும் , இரத்தத்தை 
உறிஞ்சவும் அவர்களுக்கு உரிமை உண்டு ! சாதாரண 
இரத்தத்தை உறிஞ்சி உயிர் வாழும் அட்டைப் பூச்சிகளை 
யாரும் அடித்துக் கொல்லலாம் ! ஆனால் தொழிலாளர் 
வர்க்கத்தின் ஜீவனை . மூச்சை வினாடிக்கு வினாடி விலை 
பேசும் இந்த விஷப் பூச்சிகள் , சட்டப்படி பாதுகாப்பு 


ஆசைத்தம்பி 


13 


பெற்றவைகள் ! இந்த விஷப்பூச்சிகளின் மூச்சு யார் 
மேல் பட்டாலும் மீள முடியாது . இதுகளால் அழிந்த 
மக்கள் தொகை , குடும்பங்களின் எண்ணிக்கை கோடானு 
கோடி ! 

அதிலே நடராஜன் குடும்பம் சிக்கியது . சேகரின் 
படிப்புக்கு , குடும்பச் சிலவுக்கு நடராஜன் வாங்கிய 
பணத்திற்கு , இதுவரை வட்டி தான் அடைப்பட்டிருந் 
தது ; மீதி பணத்திற்கு மார்வாடி ஜப்தி வாரண்டுடன் 
வந்திருந்தான் . இரக்கம் என்றால் என்ன அர்த்தம் என்று 
கேட்கும் வர்க்கந்தானே , பண மூட்டைகள் ! 

ஆனால் - அந்த மார்வாரியிடம் கருணை இருந்தது என் 
றுதான் சொல்லவேண்டும் ! விரும்பி இருந்தால் நடராஜ 
‘ னின் வீட்டையே பறித்திருக்கலாம் ! அந்த மார்வாடி 
பரோபகாரியாக இருக்கப்போய் சாமான்கள் மட்டிலும் 
ஜப்தி அதிகாரத்தை ஏவினான் ! வீட்டில் உள்ள ஒவ் 
வொரு சாமானும் வெளியே தூக்கி வைக்கப்பட்டன . 

மாணிக்கம் ஓடிவந்தான் ; தன் வீட்டுசாமான் தலை 
விரிகோலமாய் தெருவில் கிடப்பதை கண்டான் ; அவனை 
அறியால் ஆத்திரம் பொங்கியது . மார்வாடியை அடிக்க 
ஓடினான் . 

தம்பி ! இங்கே வா ! 

முடியாது , இந்தக்கூட்டத்தையே நாட்டை 
விட்டு ஓட்டவேண்டும் ! 
நீ கடனாளி ! அவன் முதலாளி 1 

ஆம் ! சுரண்டி சுகம் பெற்றவனை சும்மா விடக் 
கூடாது ! 

தொல்லையை விலைக்கு வாங்காதே வா இங்கே 


14 


தந்தையின் ஆணை 


நடராஜனின் கோபமான 

வார்த்தைகளைக் கேட்ட 
மாணிக்கம் பணிந்து போகவேண்யதாயிற்று . மார்வாடி 
தன் வேலையை முடித்துக்கொண்டு சென்றான் ; வீடு 
• வெரிச் சென்று மடம் போலக் காட்சியளித்தது , துன் 
பத்திற்கு மேல் துன்பம் , எல்லோரும் அழுது ; கொண் 
டிருந்தார்கள் , நடராஜன் மௌனமாக உட்கார்ந்திருந்தான் . 

தன் பழைய வீட்டுச் சாமான்கள் ஜப்தி ஆகிவிட்டது 
என்பதை அறிய குமார் அளவு கடந்த வேதனை அடைந் 
தான் . பிரிந்த அன்றே பிறந்த இடத்தில் பெருந்துக்கம் 
வந்துவிட்டதே என்று வருந்தினான் , 

எல்லோருக்கும் சாப்பாட்டை தன் வீட்டிலேயே 
தயாரித்தான் குமார் ; தான் போக மனமில்லாமல் , வேற் 
றான் ஒருவனிடம் உணவை கொடுத்தனுப்பினான் , 

நடராஜன் முகத்திலே பிரேதக்களை வீசியது . தன் 
குடும்பம் நாளுக்கு நாள் நலிந்து வருவதை நினைத்து 
நினைத்து வேதனைப்பட்டான் . 

லீலாவுக்கு வீட்டு நிலையை நினைத்து கவலை ஒரு புர 
மும் , கணவன் இல்லாமல் வாழாவெட்டி’யாக இருக்கி 
றோமே என்ற எண்ணம் ஒருபுறமும் சேர்ந்து அழுகை 
யை உண்டாக்கிய 

பது . 
இவை எல்லாவற்றையும் பார்த்த வள்ளியம்மாள் 
லீலா தன் மகன் இன்றி வாடுகிறாளே என்று வருந்தினாள் ; 
எப்படியும் அவள் வாழ வகை செய்யவேண்டும் என்று 
எண்ணி தன் மகன் நடராஜனிடம் சென்றாள் . 

நடராஜா ! நான் சொல்வதை தயவு செய்துகேள் . 
நடந்ததை எல்லாம் மனதில் போட்டுக்கொள்ளாதே ! 
சேகர் எங்கிருந்தாலும் சரி தேடிப்பிடித்து கூட்டிவா ! 


ஆசைத்தம்பி 


15 


அழுதுகொண்டே வள்ளியம்மாள் நடராஜனிடம் 
முறையிட்டாள் . 

அம்மா ! சேகரைப்பற்றி பேசவேண்டாம் ! வேறு 
ஏதாவது சொல்லுங்கள் செய்கிறேன் . " 

வெறுப்புடன் கோபமாகவே இந்த பதிலை கொட் 
டினான் நடராஜன் : இதைக் கேட்டுக்கொண்டிருந்த லீலா 
சப்தம்போட்டு அழ ஆரம்பித்தாள் ; வள்ளியம்மையால் 
தாங்க முடியவில்லை . 

லீலா அழுது அழுது சாகனும்னு நினைக்கிறாயா ? 
உன் தாய் சொல்றேன் : சேகரைத் தேடப்போகிறாயா . 
இல்லையா ? ... 

கொஞ்சம் கடுமையாகவே வள்ளியம்மாள் கேட் 
டாள் ; அதைக் கட்டளையாகவே கருதினான் நடராஜள் . 

22. ஆராய்ச்சி . 
டாக்டர் சேகருக்கு எந்த நேரமும் மருந்து ஆராய்ச் 
சிதான் . நோயாளிகளை பெரும்பாலும் நளினாவையே 
கவனிக்கச் செய்தான் சேகர் ! விசிட்டிங்கூட தான் அதிக 
மாக போவதில்லை . ரொம்பவும் மோசமான நிலையில் 
யாரும் வந்தால்தான் சேகர் கவனிப்பது வழக்கமாயிருந் 
தது . இதனால் விருதுநகர் மக்களிலே பலருக்குக்கூட 
சேகரைத் தெரியாமல் இருந்தது . 

ஏதாவது டீ பார்ட்டி , பெரிய உத்தியோகஸ்தர் , 
மந்திரி ஆகியோர் சம்பந்தப்பட்ட எந்த நிகழ்ச்சிக்கும் சில 
பெரிய மனிதர்கள் ( 1 ) செல்வது போல சேகர் செல்வதே 
இல்லை . 

நேரத்தை வீணாக்காமல் சதா ஆராய்ச்சிதான் . நளினா 
வும் சேகரும் ஒரே பங்களாவில் வாழ்ந்தும் கூட அதிக 
நேரம் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டிருக்கவே 
நேரமிருப்பதில்லை . 

10 


76 


தந்தையின் ஆணை 


வாருங்கள் பார்க்குக்கு போகலாம் ! 
" ஒர்க் இருக்கிறது . 
சினிமாவுக்கு போகலாமா ? 
தனிமையாக இருக்க விரும்புகிறேன் . 
குற்றாலம் போகலாம் ஒருவாரம் 
நோயுற்றவர்களின் கதி ? 

நளினா கேள்விகளுக்கெல்லாம் சேகர் இப்படி ஏதா 
வது சொல்லிவிட்டு ஆராய்ச்சியில் ஈடுபடுவான் ; நளினா 
வுக்கு இந்த ஆராய்ச்சியே பிடிப்பதில்லை . 

நளினா ! இந்திய டாக்டர்களெல்லாம் வெறும் 
இயந்திரங்கள் ! 

அலட்சியமான அபிப்பிராயம் . 

இல்லை ! நாம் இயக்கினால்தான் இயந்திரம் ஓடும் , 
தானாக இயங்கும் சக்தி அதற்கு கிடையாது ! அதைப் 
போலத்தான் நம் நாட்டு டாக்டர்களும் ! 
தெளிவாக சொல்லுங்களேன் . 

இந்த வியாதிக்கு அந்த மருந்தை சாப்பிடுங்கள் 
என்று சொல்லுவார்களே தவிர , அந்த மருந்து எப்படித் 
தயாரிக்கப்பட்டது என்பது அவர்களுக்குத் தெரியாது ! " 

இந்த வியாதிக்கு இதுதான் மருந்து என்று தெரிந் 
தால் அதுவே போதும் ! " 

அந்த மருந்து கடையிலே கிடைக்காவிட்டால் 
வியாதியஸ்தர்கள் சாவதா ? அந்த டாக்டருக்கே அந்த 
மருந்தை தயாரிக்கும் சக்தியிருந்தால் .... அன்னிய 
நாட்டு மருந்து ஆதிக்கமும் இருக்காது ; ஆபத்தான 
நிலையும் வராது , 

உங்களைப்போல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டால் இந்த 
குறை நீங்கிவிடுமா ? 


ஆசைத்தம்பி 


77 


முற்றிலும் சீர்படவேண்டுமானால் அரசாங்கம் 
இதை கவனித்து வைத்திய கல்லூரி பாடதிட்டத்தை 
மாற்ற வேண்டும் . 

இப்படி சில உறையாடல்கள் நளினாவுக்கும் சேக 
ருக்கும் அடிக்கடி நடக்கும் . அன்று நளினா தன் படுக் 
கையையும் தூக்கிக் கொண்டு ஹாலை நோக்கி வந்தாள் . 
சேகருக்கு ஒரே ஆச்சரியம் . 


" எங்கே பயணம் நளினா ? " 

உம் ! உம் ! நீங்களும் புறப்படுங்கள் . ஒருவாரம் 
கிராம சேவை செய்து வரலாம் ! என்று நளினா கூறி 
யதும் சேகர் தலை சுழன்றது . கிராமம் - சேகர் வாய் 
முணுமுணுத்தது . 

நடராஜா ! உன் தம்பி சேகரை ஒரு டாக்டராக்கு ! 
இந்த கிராமத்திலே ஒரு ஆஸ்பத்திரி திறக்க ஏற்பாடு 
செய் ! 


தன் தந்தை சாகும்போது கூறிய இந்த வேண்டு 
கோள் நினைவுக்கு வந்தது . வேதனை அதிகரித்தது . 

• கிராமத்தைப் பற்றி பேச்சை என்னிடம் எடுக் 
காதே ! நீ வேண்டுமானால் போய் வா . 
வில்லை ! 


நான் வர 


இப்படி ஆத்திரத்தோடு சேகர் பேசியதை கேட்ட 
நளினாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை . * கிராமம் என்ற 
உடனே சேகருக்கு ஏன் இந்த துடிப்பு ? 

இது ஒரு 
புதிராகவே நளினாவுக்குப்பட்டது . 
“ ஏன் கிராம சேவை பிடிக்கவில்லை ? 
ஆம் ! கிராமம் நரகம் ! அதை வெறுக்கிறேன் . 


78 


தந்தையின் ஆணை 


கிராமம் நரகம் ! பட்டணத்திலே பிறந்தவன் கூட 
இப்படிச் சொல்லமாட்டானேடா ! 
இப்படி கோபமாகக் கூறிக்கொண்டே 

சேகர் 
முன்னிலையில் நடராஜன் நின்றான் ; சேகர் ஸ்தம்பித்து 
போனான் . வந்தவர் யார் , சேகர் இப்படி இருக்கக் காரணம் 
என்ன நளினாவுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை . 

சேகர் ! யாரோ வந்திருக்கிறார்கள் , என்ன வென்று 
கேளுங்கள் போங்கள் ! 

இப்படி நளினா மீண்டும் மீண்டும் கூறியும் சேகர் 
அசையா பொம்மை போலவே இருந்தான் . 

அவனா பேசுவான் ? நகரிலே பிறந்த நாகரீகச் சீமா 
னல்லவா ? பேசினால் கௌரவக்குறை ஏற்படாதா ? 

நடராஜன் படபடப்புடன் கூறினான் . நளினாவுக்கு 
என்ன நடக்கிறது என்று ஒரே குழப்பமாய் இருந்தது . 
சேகரை கேட்டுப் பதில் பெறாத நளினா . வந்தவர் பக்கத் 
திலே சென்றாள் . 

நீங்களாவது யார் என்று சொல்லுங் 
களேள் ? " 


ஐயா ! 


நான் ! ..... நான் இவன் அண்ணன் ! 

அண்ணனா ! .. சேகர் ! சேகர் ! அண்ணன் வந்தும் 
மௌனமாய் இருப்பதா ? பேசுங்கள் ! பேசுங்கள் ! 

அவன் எப்படி பேசுவான் ? பணக்காரன் ஏழை 
யோடு பேசுவானா ? மாடி வீட்டுக்காரனுக்கு குச்சுவீட்டுக் 
காரனோடு என்ன பேச்சு இருக்கிறது ? ... அடே சேகர் ! 
நாங்கள் சீரழிகிறோம் ! நீ சிங்காரமாய் இரு ! நாங்கள் 
அலைமோதுகிறோம் ! நீ ஆனந்தமாய் இரு ! 

ஆனந்தமாய் இரு ! நாங்கள் 
சாகிறோம் ! நீ சந்தோஷமாய் இரு ! 


ஆசைத்தம்பி 


179 


கண்ணீர் கலங்கிய கண்களுடன் , ஆனால் கனல் 
கக்கும் முறையில் கடுங்கோபத்துடன் இப்படி நடராஜன் 
கூறியதும் அங்கே ஒரு வினாடி கூட நிற்கவில்லை . ஐயோ ! 
நில்லுங்கள் என்று நளினா கூப்பிட்டுப் பார்த்தாள் ; 
நடராஜன் வேகமாக நடந்துவிட்டான் . 

சேகர் ! உங்கள் அண்ணாவைக் கூப்பிடுங்கள் ! 

நளினா கெஞ்சினாள் ; சேகர் சிலைபோன்ற நிலையில் 
இருந்தான் . 

சேகர் ! யாருமில்லாத அனாதை என்று சொன்னீர் 
களே , இப்போது அண்ணன் வந்திருக்காரே , உங்கள் 
குடும்ப வரலாறுதான் என்ன ? எந்த ஊர் ? எங்கே வீடு ? 
சொல்லமாட்டீர்களா ? 

. என்னை தொந்திரவு செய்யாதே , குடும்பப் 
பேச்சை பேசாதே ! தயவுசெய்து என்னைத் தனிமையாக 
இருக்க விடு ! 

சேகரின் இந்த பதிலைக் கேட்டதும் வேறு வழியின்றி 
நளினா கிராம சேவைசெய்ய வெளியேறினாள் . 


23 தீ ! தீ !! தீ !!! 
நடராஜனையும் சேகரையும் ஆவலோடு எதிர் 
பார்த்துக் கொண்டிருந்தாள் வள்ளியம்மாள் . 

வாடிய 
முகத்துடன் நடராஜன் மட்டும் வந்தான் . தன் கண 
வரைப் பற்றி ஏதாவது செய்தி சொல்வார் என் 

று 
ஆனந்தப்பட்டு மறைவாக நின்று பேச்சைக் கவனித் 


தாள் லீலா . 


நடராஜா 

! சேகரை பார்த்தாயா ? எங்கிருக்கி 
றான் ? என்ன சொன்னான் ? எப்பொழுது வருவான் ! " 


80 


தந்தையின் ஆணை 


வள்ளியம்மாள் , ஆசையோடு இப்படி கேட்டாள் . 
நடராஜன் பதில் சொல்லவேயில்லை ; லீலா கலங்கினாள் 
தாய் பாசம் லேசானதா ? மீண்டும் துளவினாள் வள்ளி 
யம்மாள் . 

அம்மா ! அவனைப்பற்றி என்னிடம் பேசாதே ! 
சேகர் செத்துவிட்டான் என்று நினைத்துக்கொள் . 

நடராஜனின் இந்த பதிலைக் கேட்டதும் வள்ளியம் 
மாளுக்கு பகீர் என்று இருந்தது லீலா மயங்கி கீழே 
விழுந்தாள் . வள்ளியம்மாள் ஓடிப்போய் - லீலாவைத் 
தூக்கினாள் . அப்போது ஒருவன் வீட்டுக்குள் ஓடி 
வந்தான் , 

* ஐயோ ! தீ ! தீ 1 உங்க குமார் வீட்டிலே தீ பற்றி 
எறிகிறது . " 

ஓடிவந்தவன் கூறியதைக் கேட்ட நடராஜன் சுய 
உணர்வு பெற்றான் . 

“ என்ன ? என் தம்பி வீட்டில் தீயா ? குமார் ! 


குமார் ! 


இப்படி கத்திக்கொண்டே நடராஜன் ஓடினான் . 
குமார் வீடு தீ பற்றி ஜுவாலை விட்டு எரிந்து கொண் 
டிருந்தது . குமாரும் அவன் மனைவி லட்சுமியும் வெளி 
யில் நின்று அலறிக்கொண்டிருந்தார்கள் . 

ஐயோ என் குழந்தை உள்ளே சிக்கிவிட்டதே ! 
காப்பாற்றுவார் இல்லையா ? 

லட்சுமியின் இந்த கதறல் நடராஜன் காதில் 
விழுந்தது . 


ஆசைத்தம்பி 


81 


இப்படி சொல்லிக்கொண்டே நடராஜன் தீயினுள் 
புகுந்தான் ; உள்ளே குழந்தை தேவராஜன் . அம்மா ! 
அம்மா ! என்று அழுதுகொண்டு நின்றான் . தேவ 
ராஜனை சுற்றிலும் தீ நன்றாக எரிந்துகொண்டிருந்தது . 
அந்த இடத்திற்கு நடராஜன் செல்ல நினைத்தான் ; அப் 
பொழுது எரிந்துகொண்டிருந்த கட்டை ஒன்று நடராஜன் 
மேலே விழுந்தது . அதை லட்சியம் செய்யாமல் நடரா 
ஜன் அந்த இடத்தை அடைந்தான் ; குழந்தையை தூக்கி 
அணைத்துக்கொண்டான் . வெளியில் வர முடியாதபடி 
தீ சுற்றி வளைத்துக்கொண்டது . குழந்தையாவது பிழைக் 
கட்டும் என்ற முடிவில் தீயிலேயே நடந்து நடராஜன் 
வெளியேறினான் ; அவன் உடையில் தீ பற்றியது தீ 
எரிய எரிய தாங்கிக்கொண்டே வெளிவந்தான் ; குழந் 
தையை இறக்கி விட்டுவிட்டு கீழே விழுந்தான் . தேவ 
ராஜனை லட்சுமி வாரி எடுத்துக்கொண்டாள் . 

ஆனால் நடராஜன் ? 

மரணப் படுக்கையிலே கிடந்தான் . கண் எல்லாம் 
வெந்துவிட்டது . “ தண்ணி ! தண்ணி ! என்று புலம் 
பிக்கொண்டே நடராஜன் கட்டிலில் கிடந்தான் . 

" ஐயோ ! டாக்டரை கூப்பிடுங்கள் ! டாக்டரை 
கூப்பிடுங்கள் ! 

இப்படி வள்ளியம்மாளும் பார்வதியும் ஒப்பாரி 
வைத்தார்கள் . 

அம்மா ஏன் இப்படி கண்ணீர் விடுகிறீர்கள் ? 
டாக்டர்தான் நம் கிராமத்தில் கிடையாதே ! அதனால் 
தானே இதே தீ விபத்தால் தந்தை மாண்டார் ! இன்று 


82 


தந்தையின் ஆணை 


எனக்கும் அந்த கதிதானம்மா ! டாக்டரை கூப்பிடாதே ! 
அவர் இங்கு இல்லை ! 

இப்படி நடராஜன் சொல்லும்போது ஒருவன் ஓடி 
வந்தான் . 

பயப்படாதீங்க . இன்று நம்ம கிராமத்திற்கு ஒரு 
டாக்டரம்மா வந்திருக்காங்க . 


இதைக் 

கேட்ட வள்ளியம்மாள் தயவுசெய்து 
அழைத்துவர வேண்டினாள் . எதிர்பாராத விதமாக 
கிராம சேவைக்கு வந்த நளினா அங்கு வந்து சேர்ந்தாள் . 
முதற் சிகிச்சை செய்ய நோயாளி பக்கத்தில் சென்றாள் 
நளினா . கண்கள் திறக்க முடியாமல் காயமடைந்திருந் 
தது . அப்படியிருந்தும் சேகரின் அண்ணன் தான் என்று 
தெரிந்துகொண்டாள் : திடுக்கிட்டு என்ன செய்யலாம் 
என்று யோசித்தாள் . அவள் கண் எதிரே சுவரில் மாட் 
டப்பட்ட போட்டோவில் சேகர் சிரித்துக்கொண்டிருந் 


தான் . 


ஒரு முடிவுக்கு வந்தவள் போல் மருந்து பெட்டியை 
மூடினாள் : புறப்பட ஆயத்தமானாள் . வள்ளியம்மாள் 
தடுத்து நிறுத்தி , மன்றாடினாள் ; கெஞ்சினாள் . 
ஆனால் நளினா ? 

என்னால் சிகிச்சை செய்ய முடியாது . 
போய் ஒரு நல்ல டாக்டரை உடனே அனுப்பி வைக் 
கிறேன் . 

இப்படி சொல்லிவிட்டு நளினா நடக்க ஆரம்பித்தாள் : 
அதுவரைக்கும் கண்ணீர் விட்டுக்கொண்டே நின்ற லீலா 
ஓடி வந்தாள் . நளினாமுன் மண்டியிட்டாள் . 


நான் 


ஆசைத்தம்பி 


83 


அம்மா உங்களால் முடிந்தால் தயவு செய்து 
சிகிச்சை செய்யுங்கள் ; ஏழைமீது இரக்கப்படுங்கள் 

இப்படி லீலா கெஞ்சியதைப் பார்த்து நளினாவுக்கு 
கூட கண் கலங்கிய 

பது . 
கவலைப்படாதேயம்மா , எழுந்திரு . நீதான் அவர் 
மனைவியா ? " 

இப்படி நளினா கேட்டதும் லீலா • கோ வென அழ 
ஆரம்பித்தாள் . 

அழாதே ! உன் புருஷனுக்கு ஒருதீங்கும் வராது 
என் புருஷன் அவரல்ல . அதோ .... அந்தப் படத் 
தில் இருக்கிறாரே ...... 

" அவரா உன் புருஷன் ? ! 

நளினா வாயில் இருந்து அதிர்ச்சியோடு இந்த வார்த் 
தைகள் வெளிவந்தன . அவள் தலை வெடித்துவிடும் 
போல் இருந்தது 

சேகர் ! கல்யாணமாகாதவர் என்று சொன்னீரே ! 
என் எண்ணமெல்லாம் வெறும் அரக்கு மாளிகைதானா 

நளினா உள்ளத்திலே எழுந்த எண்ணம் ! நளினா 
அதன்பின் அங்கு நிற்கவே இல்லை . காரை ஓட்டிக் 
கொண்டு நளினா புறப்பட்டாள் . 

24 போகிறேன் , போகாதே ! 
நளினா கார் விருதுநகரை நோக்கி கடும் வேகமாக 
வந்துகொண்டிருந்தது ; நளினாவின் மனம் குழம்பிப்போய் 
பல சிந்தனையில் சிக்கியிருந்தது . 

11 


னா ? 


84 


தந்தையின் ஆணை 


? 


" சேகர் இன்னொருத்தியின் கணவரா ? இந்த ஜென் 
மத்தில் அவர் என் காதலரில்லையா ? அவரை அடைய 
மாட்டேனா ? 
சேகர் ! என் வாழ்வு கனவுதானா ? 

என்னென்ன 
நினைத்தேன் ? இருவரும் ஒரே தொழில் பயின்று புகழ் 
பெற்று புருஷன் மனைவி என்று எப்படியும் வாழ்வோம் 
என்று மனக்கோட்டை கட்டியிருந்தேனே . அது அத்த 
னையும் கானல்தானா ? 

இப்படி ஏதேதோ நினைத்துக்கொண்டு வந்தாள் 
நளினா ! ஒரு திருப்பத்தில் கார் மரத்திலே மோதியது .. 
நளினா தூக்கி எரியப்பட்டாள் . 

நளினா கண்விழித்துப் பார்க்கிறபோது , தன் ஆஸ்பத் 
திரிக்கே தான் கொண்டுவரப்பட்டிருப்பதை உணர்ந்தாள் . 
நளினாவுக்கு சேகர் சிகிச்சை செய்ய ஆரம்பித்தான் . 
ஆனால் நளினா தடுத்தாள் . 

“ சேகர் நீங்கள் எனக்கு சிகிச்சை செய்யவேண் 
டாம் , உங்கள் அண்ணா தீயில் வெந்து சாகும் நிலையில் 
இருக்கிறார் : உடனே அங்கு புறப்படுங்கள் . 

முடியாது ! உன்னை இந்த நிலையில் விட்டுவிட்டு 
எங்கும் போகமாட்டேன் . 

சேகர் ! இருவரையும் உங்களால் காப்பாற்ற முடி 
யாது ! உங்கள் அண்ணாவை காக்க புறப்படுங்கள் ! 

அதெல்லாம் முடியாது . உன்னைக் காப்பாற்றிவிட் 
டுதான் அடுத்த வேலை . 

இப்படி ஆணித்தரமாக பதில் சொல்லிய சேகர் 
மருந்தை கலக்க பாட்டிலை கையில் எடுத்தான் ; எதிரே 


ஆசைத்தம்பி 


85 


தன் தாய் வள்ளியம்மாள் நிற்பதை பார்த்தான் : புலியைக் 
கண்டவன்போல் மிரண்டு நின்றான் . 
உம் ! புறப்படு ! தாயின் கட்டளை . 

எங்கே ? " 
உன் அண்ணனைக் காப்பாற்றவேண்டும் ! 
நான் நளினாவைக் காப்பாற்றவேண்டும் " ! 

சேகரின் இந்தப் பதிலைக் கேட்ட நளினா குறுக்கிட் 
டாள் . 

சேகர் தயவுசெய்து புறப்படுங்கள் ! 

இப்படி நளினா சொல்லியும் , நகராத கல்லைப்போல 
நின்றான் சேகர் . நளினா விடவில்லை . 

என்மீது உங்களுக்கு உண்மையான அன்பிருந் 
தால் உடனே புறப்பட்டு உங்கள் அண்ணாவைக் காப் 
பாற்றுங்கள் . 

நளினாவின் இதயத்திலிருந்து வந்த இந்த வெறும் 
வார்த்தைகள் துப்பாக்கி குண்டுகளைப்போல் சேகரைத் 
தாக்கின ; நளினாவை ஒருமுறை பார்த்தான் ; தயங்கினான் . 

டே சேகர் ! உன் அண்ணன் - உன்னை ஆளாக்கி 
விட்ட அண்ணன் -உன்னை படிக்கவைத்த அண்ணன் 
செத்துக்கொண்டிருக்க , உன் தாய் -உன்னை பெற்று 
வளர்த்த தாய் - தேடி வந்து உயிர்பிச்சை கேட்கிறேன் 
முடியாது என்றா சொல்லுகிறாய் ? 

என்று கூறிக் 
கொண்டே சேகரின் கன்னத்தில் பளீர் என்று அறைந் 
தாள் வள்ளியம்மாள் ; கையில் இருந்த பாட்டில் படார் 
என்று உடைந்தது . 

* சேகர் ! 


1 


86 


தந்தையின் ஆணை 


இப்படி நளினா கூப்பிட்டதும் அக்கட்டிடமே 
அதிர்ந்தது . 

நளினா ! நளினா! " 
சேகர் ஓடிப்போய் நளினாவைத் தூக்கி மடியில் 
வைத்தான் . 

போங்கள் ! வருகிறேன் 
நளினாவின் கடைசி வார்த்தைகள் ! போங்கள் வரு 
கிறேன் இந்த வார்த்தைகளை அந்தக் கட்டிடம் எதி 
ரொலித்துக்கொண்டே இருந்தது . 

" நளினா ! போகிறேன் ! நீ போகாதே ! 

சேகர் அலறினான் , அலறினான் ! ஆனால்- அமைதி 
யான இடத்திற்கு நளினா போய்விட்டாள் . 

25 . கனவு நனவாயிற்று ! 
வள்ளியம்மாள் காரிலே ஏறி உட்கார்ந்தாள் : கண் 
ணீர் தோய்ந்த கண்களோடு சேகர் விரைந்து ஓட்டினான் , 
பாலைவனம் நோக்கி . 

சேகர் காரைவிட்டு வீட்டுக்குள் நுழைந்ததும் , 
லீலாவுக்கு ஒரே ஆனந்தம் . ஆனால் மெய்மறந்து கண் 
ணீர்விட்டு நின்றாள் . கிராம மக்கள் எல்லோரும் சேக 
ரைப் பார்த்து ஆச்சர்யமடைந்தனர் . 

நடராஜனுக்கு வேண்டிய சிகிச்சை செய்தான் 
சேகர் . தான் அற்பு தமாக கண்டுபிடித்த மருந்தையும் 
நடராஜனுக்கு உபயோகப்படுத்தினான் . நடராஜனின் 
உருவம் தெரியாமலே கட்டுகள் கட்டப்தட்டிருந்தன . 

வள்ளியம்மாள் வீட்டில் சேகர் வந்த தினத்தில் 
இருந்து இன்பம் பொங்க ஆரம்பித்தது . பிரிந்து சென்ற 
குமார் ஒன்றாக வந்து சேர்ந்தான் . நாட்கள் கடந்தன . 


ஆசைத்தம்பி 


87 


நடராஜனின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டன . குருட 
னாகி விடுவோமோ என்று சந்தேகப்பட்டிருந்த நடராஜன் 
ஒளியின் நடுவே தன் தம்பி சேகர் நிற்பதை கண்டு மகிழ்ந் 
தான் . அதுமட்டுமா ? 


நளினா மருத்துவ விடுதி 
டாக்டர் சேகர் எம் . பி . பி . எஸ் . 


இப்படி ஒரு பலகை எதிரே இருந்த கட்டிடத்திலே 
தொங்கிக்கொண்டிருந்தது 

கிராமத்திலே ஆஸ்பத்திரி வந்துவிட்டதா ? என் 
தந்தையின் கனவு நனவாயிற்றா ? " 

இதைச் சொல்லிச் சொல்லி பூரித்தான் நடராஜன் . 
வாழ்விலே இதுவரை வேதனையை தவிர வேறு ஒன்றும் 
அறியாத லீலா நர்ஸ் 

நர்ஸ் ரூபத்திலே நின்றதை கண்ட 
நடராஜன் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத் 
தோடியது . 

" சேகர் அண்ணா கோவிச்சுக்கிட்டு போகாட்டா 
இந்த பட்டிக்காட்டிலே ஆஸ்பத்திரி நிச்சயமா வந்திருக் 


காது 


குறும்பு கலந்த பேச்சில் இப்படிக் கூறினான் இளைய 
வனான மாணிக்கம் . 

ஆமாம் ! நடப்பதெல்லாம் நன்மைக்கே ! 
இது வள்ளியம்மாள் வாயில் இருந்து வந்த பொன் 
மொழி ! 


88 


தந்தையின் ஆணை 


அண்ணா ! இனி உங்களை விட்டு ஒரு க்ஷணமும் 
பிரியமாட்டேன் ! இனி கிராம சேவையே என் லட் 
சியம் ! 
இது சேகரின் தேன்மொழி ! 

நீயும் லீலாவும் எல்லா நலமும் பெற்று நீடூழி வாழ 
வேண்டும் ! " 

இது நடராஜன் அன்புமொழி ! 

டாக்டர் சேகர் வாழ்க ! நளினா மருத்துவ விடுதி 
ஓங்குக ! 

இது கிராமத்தின் வாழ்த்தொலி ! 


முற்றும் . 


அன்பழகன் ஆட்சி 


Emk7 


மனம் போல 
வாழ்வு 


கவதர் கண்ணதாசன் 


விலை 1-50 


விலை 1-50 


முத்து புத்தக நிலையம் 


மேலப் புலிவார் ரோடு , திருச்சி - 2 


Wrapper printed at Valluyar Aehagam , Tiruchy - 8 . 


